633 


133 


3-93 


பைந்தமிழ் 
பயிற்றும் முறை , 


* 


வித்துவான் . வீ . ப . கா . சுந்தரம் , 
T3c31) 

IS3 


பசுமலை , 


||1543 


பைந்தமிழ் 
பயிற்றும் முறை. 


ஆரம்ப , உயர்தர ஆசிரியர்க்கு 


[ அரசியலார் பாடத் திட்டப்படி எழுதியது . ) 


* | 


METHODS OF TEACHING TAMIL 


FOR 


ELE . & SEC . GRADES . 


ஆக்கியோன் : 
வித்துவான் . வீ . ப . கா . சுந்தரம் , 

தமிழாசிரியன் , 
ஆசிரியர் பயிற்சிக் கூடம் , 

பசுமலை . 


* 


ஸ்ரீ பாண்டுரங்கன் அச்சகம் 


மதுரை. 


பதிப்புரிமை ) 


( 1-8-0 


அணிந்துரை. 


D 


ஆங்கில 


நூல் 


TL 

சு தந்திரம் தோன்றியதால் , தாய் மொழியானது 
முதலிடமும் முக்கியமும் பெற்று வரும் இக்காலத்திலே , 
1 மொழிப் போதனையில் முக்கியமாக 

ஆரம்ப வகுப்புகளில் 
அதிகக் கவனமும் கருத்தும் செலுத்த 

ம் செலுத்த வேண்டும் . 
கற்பிக்கும் முற்ற நூற்கள் ஏராளமாக , 

விரிவாக 
வெளிவந்துள்ளன 

அதுபோலவே தமிழ் மொழியைக் 
கற்பிக்கும் முறை நூற்களும் விரிவாக விளக்கமாக வெளி 
வருவது மிகவும் வரவேற்கத் தக்கதே. தமிழ் மொழியைப் 
பரப்பும் தொண்டிலே வெற்றியும் , தமிழாசிரியர்கட்கு 
மொழியறிவோடு முறையறிவும் அவசியம் . இலக்கியங்களில் 
போலவே போதனா முறைகளிலும் அதிக ஆர்வமும் ஆசையும் 
காட்டி ஆராய்ச்சிகள் செய்தல் அவசியம் , 

வித்துவான் . வீ.ப.கா. சுந்தரம் பன்னிரண்டு ஆண்டு 
களுக்கு மேலே , போதனா முறைப் பள்ளியிலே போதித்துப் 
பெற்ற அனுபவத்தின் பயனே பைந் தமிழ்ப் பயிற்றும் முறை 

ஆசிரியர் சிரத்தையோடு பல விஷயங்களைச் சேகரித் 
துச் சேர்த்துள்ளார் . ஏற்ற இலக்கிய மேற்கோள்களையும் ,, 
போ தனா முறை பற்றிய அனுபவ முறைகளையும் நூலிலே 
ஆங்காங்கு குறித்துச் செல்வது குறிப்பிடத் தக்கது . 

அரசினர் பாடத் திட்டத்திற் கிணங்க, ஆரம்ப , 
உயர் தர ஆசிரிய மாணவர்க்கென இந்நூல் 

இந்நூல் எழுதப்பட் 
இளளது . 

ஆயினும் ஆசிரியர்க்கு மட்டுமின்றி , தமிழ்ப் 
பற்றுடைய மற்றோர்க்கும் பயன்படும் விதத்தில் இனிதாகவும் 
எளிதாகவும் இந்நூல் அமைந்துள்ளது . 

ஆகவே , இந் நூலில் காணும் பரந்த பண்பியல்புகளை 
நோக்கின் , இது கல்விக் கூடங்களிலும் பிற இடங்களிலும் 
பெரிதும் பயன்படுமென உறுதியாய்க் கருதுகின்றேன் , 
நூலாசிரியர்க்கு எனது ஆசி . 

ஐ . சாம் . பென்சமின் , B. A. , L. T. 

தலைமை ஆசிரியர் , 
ஆசிரியர் பயிற்சிக்கூடம் , பசுமலை . 

3-6-53 . 


உள்ளுறை . 


TO 
Pal 


2. இடை 


1. மொழியும் பயனும் , 
1. மொழியின் வாலாறு . 
2. தமிழ் மொழிப் பெருமை . 

21 
3. கலைத் திட்டத்தில் தாய்மொழி . 
4. தாய் மொழிக்கு முதலிடம் கொடுத்தல் , 

6 
5. தாய் மொழிப் போதனையின் நோக்கம் . 

8 
6. இடை வகுப்புகளில் பொது சோக்கங்கள் . 10 

7. தமிழாசிரியரின் சிறப்பியல்பும் பண்பும் . 11 
II . சில போதனா முறைகள் . 
1. பண்டைக் காலப் பள்ளிகளும் முறைகளும் . 14 
க்காலப் பள்ளிகளில் போதனா முறை . 

15 
3. புதிய போதனா முறைகளின் பொதுப்பண்புகள் 16 
4. விளையாட்டும் கல்வியும் 

17 
5. தமிழ் மொழிப் பயிற்சியில் சில விளையாட்டுகள் . 19 
6. நடிப்பு முறை . 

23 
7. நடிப்பினால் விளையும் நற்பயன்கள் . 

25 
8 கிண்டர் கார்டன் முறை . 

26 
9. செயல் திட்ட முறை . 

28 
10. செயல் திட்ட முறையில் மொழிப் பயிற்சி 29 
11. ஆதாரக் கல்வி . 

31 
12 , வகுப்பு முறை 

32 
13. தனிப் பயிற்சி முறை , 

34 
14. டால்டன் திட்டம் , 

36 
III . பேச்சுப் பயிற்சி . 
1. கிரகித்தலும் வெளிப்படுத்தலும் . 

39 
2 , வாய்மொழிப் பயிற்சியின் நோக்கம் . 

41 
3. வாழ்க்கையில் பேச்சுப் பயன்படல், 

44 
4. திருந்திய பேச்சின் இயல்புகள் . 

45 
5. பேச்சுத்திறனை வளர்த்தல் . 

49 
6. மாணவர் பேச்சில் காணும் குறைகள் . 

51 
7. பேச்சுப் பிழை முறைகள் , 

53 
8. உரையாடற் பாடம் நடத்தலின் நோக்கம் , 57 


6. சொல் முறை 


9. உரையாடலுக்குகந்த பொருட்கள் 

59 
10 கதை சொல்வதின் முக்கியமும் சோக்கமும் 60 
11 , சிறுவர் கதைகளின் தன்மை . 

62 
12. கதை கூறும் ஆசிரியரின் தன்மை , 

64 
13. மாணவரைக் கதை சொல்லப் பழக்கல் , 67 
14. கதைக்குப் பின் தரும் வெளிப்பாட்டுச் செயல் , 69 
15. படங்களினால் பயனும் நன்மையும் . 

70 
16. தமிழ்ப் போதனையில் படங்கள் . 

10 
17. மாணவர் பேச்சுப் பயிற்சிக் கழகம் , 

72 
IV . வாசிப்புப் பயிற்சி , 
1. வாசிப்பின் அவசியம் . 

174 
2. வாசிப்பின் விளக்கம் . 

75 
3. குழந்தைக்கு வாசிப்பில் ஆவலை யூட்டுதல் 75 
4 வாசிப்பு முறைகள் . 

76 
5. எழுத்து முறை 

T 

80 
7. சொற்றொடர் முறை 

82 
8. படிப்புப் பயிற்சிக்குப் பயன்படும் உபகரணம் . 84 
9 சொற் களஞ்சியத்தைப் பெருக்கல் 

86 
10. வாசிப்புத் திறமையின் கூறுகள் 

90 
11. முதற்கண் உரக்கப் படிப்புப் பயிற்சி 

91 
12. உரக்கப் படிப்பதில் பெறற்குரிய திறமை 

92 
13 மௌன வாசிப்பின் நலன்கள் 

92 
14. மௌன வாசிப்பை விருத்தி செய்தல் 
15. மௌன வாசிப்பின் வேகம் . 

95 
16. பரந்த படிப்பின் நோக்கம், 

100 
17. நூல் நிலையப் படிப்பு . 

103 
V உரைநடைப் பயிற்சி . 
1. பண்டைய உரைாடை , 

106 
2. உரைநடை வளர்ச்சி 

107 
3. ஆழ்ந்த படிப்பின் நோக்கங்கள் . 

108 
4. சிறுவர் பாட நூற்களின் தன்மை , 

109 
5. மேல் வகுப்புகட்குரிய பாட நூலின் தன்மை , 111 
6 உரை நடை வகை. 

113 
7 உரைநடைப் பாடம் கற்பிக்கும் முறை , 

116 


94 


... 


VI . செய்யுட் பயிற்சி . 
1. செய்யுட் பயிற்சி என்பது என்ன ? 

121 
2. செய்யுட் போதனையின் நோக்கம் , 

122 
3. சிறுவர் செய்யுட்களின் தன்மை , 

125 
4. ஆரம்பப் பள்ளியில் பாட்டால் பயன் . 128 
6. செய்யுளுக்கும் வசனத்திற்கும் வேறுபாடு , 129 
7. செய்யுட் போதனையின் தற்கால இயல்பு . 

133 
8. மனனச் செய்யுளைத் தேர்ந்தெடுத்தல் , 

138 
9. செய்யுள் கற்பித்தலின் படிகள் , 

140 
VII . இலக்கணப் பயிற்சி . 
1. விளக்கம் 

144 
2. இலக்கணத்தை இனிமையாக்கல் , 

145 
3. விதி விளக்கும் முறையில் இலக்கணம் , 148 
4. விதிவரு முறையில் இலக்கணம் 

149 
5. அனுமான முறையில் பாடம் 

151 
6. ஆங்கில இலக்கணத்தோடு ஒப்பிடல் 

153 
VIII . எழுத்துப் பயிற்சி . 
1. எழுத்துப் பயிற்சியின் அவசியம் . 

154 
2. எழுதுதற்குத் தகுதி , 

155 
3. எழுதுந் தகுதியை வளர்க்க முற்பயிற்சிகள் , 156 
4 எழுத்துக்களை எழுதிப் பழகல் , 

158 
5. நல்ல கையெழுத்தின் தகுதிகள் 

159 
6. கையெழுத்துத் திருந்துவதற்குப் பயிற்சி , 162 

7. எழுத்துப் பிழைக் காரணமும் நீக்கலும் , 165 
IX . கட்டுரைப் பயிற்சி . 
1. கட்டுரைப் பயிற்சியின் அவசியம் . 

169 
2. கட்டுரைப் பயிற்சியின் நோக்கம் 

170 
3. வாய் மொழிக் கட்டுரை , 

171 
4. கீழ் வகுப்புகளில் எழுத்து வேலை , 

173 
5. கட்டுரை எழுதுந் திறனை வளர்த்தல் , 174 
6. கடிதங்கள் எழுதுதல் , 

176 
7. கட்டுரை வகை. 

178 
8. ஆக்கத் திறமையை வளர்த்தல் , 

179 
9. கட்டுரையைத் திருத்துதல், 

185 
இந் நூலின் பிழை திருத்தம் . 

188 


முகவுரை. 


பைந் தமிழ்ப் பயிற்றும் முறை நூலில் , ஏற்ற எடுத்துக் 
காட்டுகளும் உவமைகளும் மேற்கோள்களும் கொடுத்து , 
வேண்டிய அளவு விரிவாக விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன . 

நடைமுறையில் வகுப்பில் நாடோறும் காணும் 
குறைபாடுகளை நீக்கக் கையாளும் அனுபவ முறைகளை 
இந் நூலில் ஆங்காங்கு காட்டியிருப்பது மாணவரிடம் 
ஆராய்ச்சித் திறனை வளர்க்கும் . 

உரைநடை , செய்யுள் , கதை , உரையாடல் , நடிப்பு , 
இலக்கணம் முதலிய முக்கியமானவைகட்குச் சேர்த்துள்ள 
போதனா முறைப் பாடக் குறிப்பு மாணவர்க்குப் பயன்படும் . 

ஆரம்ப , உயர்தர ஆசிரிய மாணவர்க்கு 1942-53 
ஆண்டு வரை வந்துள்ள அரசினர் தேர்வு வினாக்கட்குத் 
தெளிவான , விரிவான , நேரடியான விடைகள் உள்ளன . 

தேர்வு வினாக்களுக்கு விடையாகச் சேர்த்துள்ள சில 
புதிய தலைப்புகளும் , பல புதிய பொருள்களும் ஆசிரிய 
மாணவரிடம் , கட்டுரை முறையிலே விடை எழுதும் திறமை 
பினை வளர்க்கும் . 

இந் நூல் நன்முறையில் அமைவதற்கு அரிய 
ஆலோசனைகள் அருளிய , பசுமலைப் போதனா முறைப்பள்ளி 
ஆசிரியர் , திரு. M. சோமசுந்தரம் , B.A .. I. T. அவர்கட்கும் , 
பசுமலை உயர்தரப் பள்ளித் தமிழ் வித்துவான் , திரு . வீ . ப . 
நடராஜனவர்கட்கும் என் நன்றி . என் முயற்சிக்கு ஆதா 
வும் , இந்நூற்கு முகவுரையும் அளித்த, பசுமலை , போதனா 
முறைப் பயிற்சிக்கூடத் தலைமை ஆசிரியப் பெருந்தகையாளர் , 
திரு . ஐ . சாம் பென்சமின் , B.A .. L.T. , அவர்கட்கு என் நன்றி 
யும் அன்பும் என்றும் உரித்தாகும் . 


வீ . ப . கா . சுந்தரம் . 


1. மொழியும் பயனும் 


1. மொழியின் வரலாறு . 


கூடி வாழ்வது மனிதரின் இயல்பு . கூட்டு வாழ்க் 
கையிலே ஒருவருக்கொருவர் உள்ளக் கருத்தை வெளியிட 
வேண்டும் . ஆதிமக்கள் தம் எண்ணங்களையும் கருத்துக் 
களையும் முகக் குறிப்பாலும் , கை சடிப்பாலும் வெளியிட் 
டனர் ; பட்சிகளை விலங்குகளைப் போன்று பலவகை ஒலிக் 
குறிப்புகளாலும் எண்ணங்களைப் பிறருக்குத் தெரிவித்தனர் . 
ஆனால் ஒலிக்குமிப்பாலும் , உடல் நடிப்பாலும் உள்ளத்தில் 
ஊறும் எண்ணங்களை முற்றிலும் தெளிவாய்த் தெரிவிக்க 
இயலாது . ஆகையால் அறிவின் ஆற்றலால் ஒலிகளைப் 
படிப்படியாய் வளர்த்தனர் ; வகைப்படுத்தினர் ; சொற்களையும் 
சொற்றொடர்களையும் அமைத்தனர் . இவ்வாறாக மொழியை 
உருவாக்கிக் கொண்டனர் . 

உணவு , உடை , உறையுள் 
ஊர்திகள் முதலியவற்றை மக்கள் தம் வசதிக் கேற்ப 
அமைத்து , படிப்படியாய் விருத்தி செய்து வருகின்றனர் . 
அது போலவே , மொழியினையும் படைத்து , வளர் 
வருகின்றனர் . 


நீண்ட காலமாகப் பேச்சு வடிவிலே மொழி வளர்ந்து 
வந்த்து . 

ஆனால் பேச்சின் மூலம் பிற்காலத்தவர்க்கும் , 
து ரநாட்டில் உள்ளவர்க்கும் கருத்தைத் தெரிவிக்க இயலாது 
தாம் கண்டுபிடித்த காரியங்களையும் கருதிய கருத்துக்களையும் 
பிற்காலத்தவர்க்கும் பிற நாட்டவர்க்கும் தெரிவிக்கும் 


2 


மொழியும் பயனும் , 


ஆசையும் தேவையும் மக்களுக்கு எழுந்தது . அவ்வாறு தெரி 
விக்கச் சித்திரத்தை முதலில் உபயோகப்படுத்தினர் . ஆதி 
எழுத்துக்கள் கருத்தைக் காட்டும் சித்திரங்களே . பின்னர் 
தான் தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்தொலிக்கும் வரி 
வடிவம் அமைத்தனர் . எழுத்துக் கண்டு பிடிக்காவிட்டால் 
சாட்டுச் சரித்திரத்தை நாம் அறிய இயலுமா ? விஞ்ஞானம் 
விருத்தியடைந் திருக்குமா ? ஆகவே நாகரிக வளர்ச்சிக்கு 
இன்றியமையாது துணைபுரிவது மொழியே. 
வினா:- மொழி தோன்றி வளர்ந்த வரலாற்றைச் சுருக்கி 


வரைக . 


முன்னரே 


2. தமிழ் மொழிப் பெருமை . 

1. மிகப் பண்டைய மொழி : - தமிழ் தோன்றிய 
காலத்தை வரையறுத்துக் கூற இயலாது . நமக்குக் கிடைத் 
துள்ள சங்க நூற்களில் மிகப் பழையது " தொல்காப்பியம் . 
இது கி . மு . ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தியது என்பர் . 
இதற்குப் பல ஆயிரம் ஆண்டுகட்கு 
இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்து வந்திருக்க வேண்டும் . 
இவ்வளவு முதுமொழியாயினும் , இன்று பல துறை அறிவு 
நூற்கள் இல்லை எனும் குறைபாடும் உடையது . 

2. தனி மொழி : - பிற மொழிகளின் உதவியின்றித் 
தனித்தியங்க வல்லது . " வடசொற்கள் இன்றியே எவ்வகைக் 
கருத்தையும் இனிமையுற எடுத்துக்கூற வல்லமொழி தமிழ் " 
என்று பன்மொழிப் பெரும்புலவர் கால்டுவெல் ஐயர் 
கூறியுள்ளார் . 

3. உயர்மொழி - தமிழ் , தான் வழங்கும் நாட்டில் 
பல கிளைமொழிகளைத் தோற்றுவித்தது . கன்னடம் , 
தெலுங்கு , மலையாளம் , துளு முதலிய திராவிட மொழி 
களுக்குத் தாய் மொழி தமிழே , 


மொழியும் பயனும் . 


3 


4. செம்மொழி : இனிமையும் பெருமையும் 
உடைய உயர்ந்த இலக்கிய நூற்களைப் பெற்றுள்ளது . 
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண் 
டது . நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் 
தமிழன்னை பூண்டுள்ளாள் . ஐம்பெரும் காப்பியங்களும் , 
ஆழ்ந்தகன்ற பொருள் பொதிந்த சங்க இலக்கியங்களும் 
தமிழன்னையின் சீரிய செல்வங்கள் . உள்ளத்தை உருக்கி , 
உணர்ச்சி வெள்ளத்தைப் பெருக்கி ஆன்ம ஈடேற்றம் செய் 
யும் துதிப்பாடல்கள் நிறையக் காணலாம் . தேவாரம் , 
திருவாசகம் , திருவாய் மொழி , இரட்சண்ய மனோகரம் முத 
லிய பக்திப் பாடல்கள் எவரையும் இழுக்கும் தன்மையன . 


5. இலக்கண விரிவிலும் அமைதியிலும் தமிழ் 
மொழி எம்மொழிக்கும் பிந்திய தன்று . 


6. இயற்கையான இனிய ஓசை நயம் வாய்க்கப் 
பெற்றது . மலையாள மொழியையும் சீன மொழியையும் போல 
அதிக மூக்கொலியும் , வடமொழியில் உள்ளன போல அடி 
வயிறு , தொண்டை இவற்றினின் றெழும்பும் ஒலியும் தமிழ் 
மொழியில் இல்லை . வாயினால் எழுப்பும் இயல்பான இனி 
மையான ஒலியினையே அதிகம் கொண்டது தமிழ் . ஆகவே 
பண்டைய நாகரிக மொழியாகிய வடமொழி , எபிரேயம் , 
லத்தீன் போன்ற உயர் தனிச் செம்மொழி ( Classical 
language) தமிழ் . ஆதலாலே பலமொழிகள் தேர்ந்தறிந்த 
கவிஞர் பாரதியார் " யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி 
போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தான் கண்ட 
உண்மையை உரைத்துள்ளார் . 

7. கன்னித் தமிழ் : -- வடமொழி எபிரேயம் , 
இலத்தீன் போன்ற உயர் தனிச் செம்மொழிகள் இறந்து 


4 


மொழியும் பயனும் , 


பட்டன . அவைகள் உலக வழக்கொழிர் தன. ஆனால் தமிழ் 
மொழியானது பண்டை மொழிக்கும் பண்டைய மொழி 
யாக விளங்கினும் தளர்ச்சியுறாது நாடொறும் வளர்ச்சி 
யுற்று வருவது , மாறுபாடின்றி அன்றும் இன்றும் என்றும் 
புதுமையுடனே இனிமையுடனே விளங்குவதால் கன்னித் 
தமிழ் எனப் போற்றப்படுகிறது . 

8. இயல் இசை நாடகம் என்று முத்தமிழாய் 
பகுக்கப்பட்டு விளங்குவது தாய் மொழி . ஆதலால் பண்ணிற் 
சிறந்தது தமிழ் . பாட்டிற் சிறந்தது தமிழ் . கண்ணிற் 
சிறந்தது தமிழ் . கருத்திற் சிறந்தது தமிழ்- எனப் 
போற்றப்படுகிறது . 

தமிழ்த்தாய் வாழ்த்து . 
பல்லுயிரும் பலவுலகும் படைத்தழித்துத் துடைக்கினுமோர் 
எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் 
கன்னடமும் களிதெலுங்கும் கவின்மலையா ளமும் துளுவும் 
உன்னுதரத் துதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் 

சியம் போல் உலகவழக் கழிச்தொழிந்து சிதையாவுன் 
சீரிளமைத் திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே . 

பேராசிரியர் : சுந்தரம் பிள்ளை . 
வினா : - தமிழ் மொழி எவ்வாறு உயர் தனிச் செம்மொழி 
எனப் போற்றற் குரியது ? 


3 , கலைத் திட்டத்தில் தாய்மொழி . 

தாய்மொழி : - குழத்தைப் பருவ முதல் பெற் 
சேரால் பிறரால் பயிற்றப்படும் மொழியே தாய் மொழியா 
கும் . எனவே குழந்தை முதன் முதல் நன்றாகப் பேசக் 
கற்றுக்கொள்ளும் மொழியே தாய் மொழி . இதனை நன்கு 
கற்றுத் தெளிந்த அறிவு பெறும்வரை வேறு மொழியைக் 
கற்பித்தல் முறையல்ல. 


மொழியும் பயனும் . 


5 


ஆங்கில ஆட்சியில் நம் தாய் மொழியாகிய தமிழ் 
மொழி புறக்கணிக்கப்பட்டது . ஆங்கிலத்திற்கு முதலிடம் 
கொடுக்கப்பட்டிருந்தது . கல்வித் திட்டத்தில் ஆங்கிலமே 
முதன் மொழியாக அமர்ந்திருந்தது . ஆங்கிலக் கற்றோர்க்கு 
உயர்ந்த வேலை ; நிறைந்த சம்பளம் . ஆதலால் பலர் 
ஆங்கிலத்தை விரும்பிக் கற்றனர் ; ஒரு சிலரே உண்மையான 
உயர் நோக்கங் கொண்டு ஆங்கிலம் கற்க ஆரம்பித்தனர் . 
அயல்மொழிகளைக் கற்று அறிவு பெறல் ஈல்லதே ; 
பயன் தருவதே. ஆனால் அயல்மொழியாகிய ஆங்கிலத்திற்கு 
முதலிடம் தந்து தாய் மொழியைப் புறக்கணிக்க வேண்டிய 
தில்லை . இப் புறக்கணிப்பால் நாட்டன்பு குறைந்தது ; 
காட்டுப் பழம் பெருமை மறைந்தது . இலக்கண அமைப்பு 
கள் கூடத் திரிந்தன . சீரிய நம் இலக்கியங்களின் சுவையைப் 
பலரால் காண இயலவில்லை. தமிழாசிரியர்களும் 

தியம் குறையினும் , உலக மதிப்புக் குறையினும் , உயர் 
குறிக்கோளுடன் மொழி அன்பே துணையாகக் கொண்டு 
தமிழன்னையின் அருளையே பலமாகக்கொண்டு எளிய வாழ்க் 
கையை இன்பமாய் அமைதியாய் நடத்திவந்தார்கள் . 


முதலிடம் : - படு இருள் மறைந்தது ; விடுதலை 
ஞாயிறு எழுந்தது ; நன்மை மலர்ந்தது ; கல்விப் பயிற்சியில் 
தாய்மொழி முதலிடம் கண்டது . இதன் முக்கியத்தையும் 
இன்றியமையாமையும் அரசாங்கம் அறிந்தது . இவ்வாறு 
நமது குடியாட்சியினர் அறிக்கை விட்டனர் : 


“ சிறுவர் கல்விப் பயிற்சி பெறும் ஆரம்பக் காலத்தில் 
தாய்மொழி மூலமாகவே கல்வி புகட்டப்படல் வேண்டும் . 


6 


மொழியும் பயனும் , 


மொழியில் திறமை ஏற்படாவிடின் நுண்ணிய எண்ணமும் 
தெளிவான உட் கருத்துக்களும் தோன்றா. குழந்தைகளின் 
மனோபாவங்களையும் அழகுணர்ச்சிகளையும் மெய்ப்பாடுகளையும் 
வளர்ப்பது தாய் மொழியே. 
4. தாய் மொழிக்கு முதலிடம் 

கொடுத்தற்குரிய காரணம் . 


1. சிந்தனையை வளர்ப்பது : - நாம் ஒவ்வொரு 
ரும் ஒவ்வொரு கணமும் மொழியின் மூலமாகச் சிந்திக் 
கின்றோம் . சிந்தனையையும் மொழியையும் பிரிக்க இயலாது . 
குழந்தைக்கு எத்துணை சொற்கள் தெரியுமோ அத்துணை 
அளவுக்குக் கருத்துக்கள் பெற்றிருக்கின்றது என்று கூறி 
விடலாம் . ஆகவே கருத்துக்களையும் எண்ணங்களையும் 
வளர்ப்பது மொழி . 


2. பிற பாடங்களைத் தமிழ் மூலமே கற்கிறோம் : 
தரை நூல் , கணித நூல் , குடிமைப் பயிற்சி நூல் , அறிவியல் 
நூல் முதலிய நூற்களைத் தாய்மொழி வாயிலாகக் கற்றல் 
எளிது . பிறமொழி மூலமாகக் கற்றலினும் தாய்மொழி 
மூலமாகப் பெருகிய பொருளைச் சுருங்கிய காலத்திலும் , 
மிக விளக்கமாகவும் , எளிதாகவும் கற்றுத் தேரலாம் . ஆனால் 
அயல்மொழி மூலம் கற்றல் கடினம் ; காலமும் முயற்சியும் 
பணச் செலவும் அதிகமாகின்றன . 


3. மனவெழுச்சிகளை இயற்கையாக வெளியிட 
உதவும் கருவி : - வீரம் , சார்தம் , கோபம் , வியப்பு , அச் 
சம் , நகை , அழுகை , துயரம் , காமம் ஆகிய சுவைகளைத் தாய் 


மொழியும் பயனும் . 


7 


மொழியின் மூலம்தான் இயற்கையாக வெளியிட இயலும் , 
தாய் மொழியிலமைந்த செய்யுட்களும் , காப்பியங்களும் மன 
வெழுச்சிகளையும் உள்ள உணர்ச்சிகளையும் கிளர்ச்சி செய்து 
ஊட்டுவதுபோன்று , அயல்மொழி இலக்கியங்கள் ஊட்டா 
பெரும்பாலோரிடத்து , தாகர் தன் தாய்மொழியாகிய 
பங்காளத்தில் முதலில் சுவைபடச் செய்யுட்கள் எழுதிப் 
பின்னர் தான் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தார் . ஏன் ? தன் 
அறசெறியை உலகமெலாம் பரப்புவதற்காகவே உலகில் 
உதித்த கிருஸ்து பெருமானும் தன் தாய்மொழியாகிய 
அரமெயிக் மொழியில் தான் பேசினார் . 

4. சமூக வாழ்க்கையில் உதவத் தாய்மொழி அறிவு 
தேவை : - பிறமொழி கற்பதால் புதுக் கருத்துக்களை 
அறியலாம் . ஆனால் தான் கற்ற அறிவின்பத்தைப் பிறர்க்குக் 
கொடுத்து இன்புறவேண்டும் . கற்றவற்றைப் பிறர்க்கு எடுத் 
துரைத்து முன்னேற்ற வழிகளைக் காட்ட வேண்டும் . தமிழ் 
நாட்டில் 100 - க்கு 86 விழுக்காடு தமிழ் கல்லா தவர் . 
14 விழுக்காடு கற்றவர் . கல்லா தவர்க்குச் சொற்பொழிவு 
கத்து இவைமூலமும் , கற்றோர்க்கு எழுத்துகடை மூலமும் 
அறிஞர் பெருமக்கள் அறிவைப் பொதுமக்களிடையே பரப் 
பல்வேண்டும் . ஆகவே நாட்டு நலம் பெருக்கும் அறிஞர் 
அனைவர்க்கும் செந்தமிழில் தெளிந்த அறிவு தேவை . 

5. இலக்கிய நயங் கண்டு இன்புறல் : - தமிழ் 
மொழியில் பல உயர் இலக்கிய நூல்கள் உள்ளன. தொட்ட 
னைத்து றும் மணற்கேணி போல , தமிழ்ச் செய்யுள் நூற் 
களைக் கற்குந்தோறும் இன்பம் பெருக்கெடுக்கும் . இலக்கிய 
இன்பம் ஒருவன் அனுபவிக்கும் இன்பங்களுள் தலையாயது . 
பக்திப் பாடல்கள் தமிழில் அரும்பி மலர்ந்தது போல , வேறு 
எம்மொழியிலும் மலார் தில . 


3 


மொழியும் பயனும் . 


6. படைப் பாற்றல் : புதிது புதிதாகப் பல 
செய்யுட்களையும் உரைாடை நூற்களையும் வெளியிடலாம் . 
தாய்மொழியில் இயற்கையாக உணர்ச்சியுடன் வெளியிடல் 
போல் பிற மொழியில் நூற்களை எழுதுவது அனைவர்க்கும் 
இலகுவில் அமையாது . தாய் மொழி வாயிலாக நாடகங்கள் 
கட்டுரைகள் , புதினங்கள் (Novels ), சொற்பொழிவுகள் , 
செய்யுட்கள் முதலியவைகளை ஆக்கும் ஆற்றல்களை வளர்க்க 
இளமை முதல் ஏற்ற சிறு சிறு பயிற்சிகள் தால் வேண்டும் . 

7. மொழிப் பற்று நாட்டுப் பற்று வளர்த்தல் : . தாய் 
மொழியை ஊன்றி ஊக்கத்துடன் கற்பதால் தாய் நாட்டின் 
பண்டைய வரலாறு , நம் முன்னோரின் பண்பாடு , பழக்க 
வழக்கம் , நம்முடைய உயர்வு தாழ்வு முதலியவற்றை உணா 
ஏதுவாகும் . தாய்போல உயிர் , உடல் , உள்ளம் பற்றிய ஈன் 
மைகளை 

அருளிய தாய்மொழியைத் தாயைப் பேணல் போல 
பேணுவோமாக . 
வினா:- தாய் மொழிக்கு முதலிடம் கொடுப்பதைப்பற்றி 
ஆராய்க . 

5. தாய் மொழிப் போதனையின் நோக்கம் . 

அறிஞர் தெளிவான நோக்கமின்றி எதனையும் 
தொடங்கார் . ஆதலால் எக் கருமத்தையும் எண்ணித் 
துணிதல் வேண்டும் . 

ஒரு பாடத்தைப் போதிக்குங்கால் 
நோக்கம் வேண்டும் . போதனையில் பொது நோக்கம் எனவும் 
சிறப்பு நோக்கம் எனவும் இருவகை நோக்கங்கள் கொள்ளப் 
படும் . தமிழ் மொழியின் பல்வேறு பயிற்சிகட்கும் மொழிப் 
போதனையின் முழுமைக்கும் கொள்ளும் நோக்கம் பொது 
நோக்கம் . அந்தந்த நிலையிலே முடிவாக மிகமுக்கியமாகக் 


மொழியும் பயனும் . 


9 


கொள்ளப்படும் லட்சியங்களும் குறிக்கோளுமே சிறப்பு 
நோக்கமாகும் . ஆரம்பக் கல்வியின் சிறப்பு நோக்கம் நிலை 
யான படிப்பறிவை நாட்டுவதும் , நற்குடிப் பண்பை ஊட்டு 
வதுமாகும் . 

கீழ் வகுப்புகட்குரிய தாய் மொழிப் போதனையின் 
பொது நோக்கம் : 

1. தெளிவாகப் பேசிக்கருத்துக்களை வெளியிடல் . 

2 . பொருளுணர்தல் அல்லது கிரகித்தல் . பிறர் 
பேசுவதை அல்லது படிப்பதைக் கேட்டும் தானே படித்தும் 
பொருளுணர்ந்து கொள்ளல் . 

3. உணர்ச்சியுடன் தெளிவாக உணர்ந்து உரக்க 
வாசித்தல் , மௌனமாக வாசித்தற் பழக்கத்தைப் படிப் 
படியாக விருத்தி செய்தல் . 

4. சொல்லறிவைப் பெருக்குதல் : -- 

ஐந்தாம் வகுப்பிற்குள் அதாவது பத்து வயதிற் 
குள் சுமார் 2700 சொற்களை அறிந்து பேசவும் படிக்கவும் 
எழுதவும்வேண்டிய திறமையை உண்டுபண்ணுதல் . இதற் 
குக் கல்வித் துறையினர் கீழ்க்கண்டவாறு திட்டம் வெளி 
பிட்டுள்ளனர் . 


அறிதல் 


முதல் வகுப்பில் 300 புதுச் சொற்களை 
2 

406 
3 

500 
4 

700 
5 

800 
ஆக மொத்தம் 2700 சொற்களைப் பிழையின்றித் 


93 


10 


மொழியும் பயனும் . 


தெளிவாக எழுதவும் வாசிக்கவும் உபயோகிக்கவும் கற்றல் 
வேண்டும் . 


சுருக்கமாகக் கூறின் , சிறு கடிதங்கள் , கட்டுரைகள் 
விண்ணப்பங்கள் எழுதலும் , செய்தித் தாள்களைப் படித்து 
உள்நாட்டு அயல் நாட்டுச் செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் 
அறிதல் முதலிய திறமையை உண்டாக்குவதும் தாய்மொழிப் 
படிப்பின் அடிப்படையான பொது நோக்கம் . 

மாணவர் 
மறந்து போகாத , நிலைத்து தவக் கூடிய படிப்பறிவை உண் 
டாக்குவதும் தம் வாக்குரிமையின் பொறுப் புணர்ந்து 
வழங்கும் ஒரு நல்ல குடியாகக் குடியரசில் திகழ வேண்டும் 
என்பதும் அரசியலாரின் சிறப்பு நோக்கமாகும் . 


னா : - இரண்டாம் வகுப்புக்கு " ஒட்டகம் ” என்ற 
பாடம் கற்பிக்க நீர்கொள்ளும் நோக்கங்கள் எவை ? 


6 


இடை வகுப்புகளில் பொது நோக்கங்கள் . 


1. மேற்கூறிய ஆரம்ப வகுப்புகட்குரிய சோக் 
கங்களை உறுதிப் படுத்தல் . 

2. சிறந்த காவியப் பகுதிகளைப் படித்துச் சுவை 
யுணரும் ஆற்றலை வளர்த்தல் , 

3. மேலும் இலக்கண அறிவை விருத்திபண்ணு தல் . 
4. பார்த படிப்புப் பழக்கத்தை உண்டுபண்ணுதல் 

5. துய தொடர் கதை நூற்கள் , கட்டுரைகள் , 
துணைப் பாட நூற்கள் , சிறு நாடகங்கள் , ஆராய்ச்சிகள் 
முதலியவற்றைப் படித்துப் பயனுறச் செய்தல் , 


11 


மொழியும் பயனும் . 


6. தானே கற்றல் : - சொல் அகராதி , பொருள் 
அகராதி , கருத்தகராதி , கலை அகராதி , அபிநாதசிர்தாமணி , 
அட்டவணைகள் , மேற்கோள் நூற்கள் முதலியவற்றைத் 
தேடித் தேவையான விஷயங்களைக் கண்டுபிடிக்கும் வழி 
களைப் பயிற்றல் . 

7. ஆராய்ச்சி முறையோடு கற்பதற்கும் உயர்ந்த 
வகுப்பில் வழிகாட்ட வேண்டும் . 

8 விரிவான முறையான கட்டுரைகள் , தெளிவான 
கடிதங்கள் , சிக்கலில்லா மனுக்கள் , பத்திரங்கள் முதலிய 
வற்றை எழுதவும் அறியவும் கற்பித்தல் . 

சிறப்பு நோக்கு : - மேற்கண்டவாறு அறிவைப் 
பெறுவதும் பரீட்சைகளில் தேர்வதும் போதாது , பெறும் 
அறிவை அடிப்படையாகக் கொண்டு மாணவன் தன் பிற் 
கால வாழ்க்கையில் நல்ல குடியாகத் திகழ வேண்டும் . 
பிறர்க்குப் பயன் படல் வேண்டும் . நாட்டு ஈலத்திற்கும் 
மொழி நலத்திற்கும் நல்லுதவிகள் நாடி நல்க வேண்டும் . 
மாணவனை இத்தகைய பண்புடையோனாக்கத் தக்கப் பயிற்சி 
களை ஆசிரியர் ஆராய்ந்து தரல் வேண்டும் . 
வினா: 

தமிழ் மொழி என்ற பாடத்தை 7 - ம் வகுப்புக்குப் 
போதிக்க நீங்கள் என்ன நோக்கம் கொள்வீர்கள் . 

7 . தமிழாசிரியரின் சிறப்பியல்பும் பண்பும் . 

1. பரந்து பட்ட மொழி அறிவு : - மொழி ஆசிரியர் 
இலக்கண இலக்கிய நூற்களை மேலும் மேலும் கற்கும் 
பழக்க முடையவராய்த் திகழவேண்டும் . பிறமொழியிலுள்ள 
இலக்கிய நூற்களைப் பற்றிய பொதுவான அறிவும் பெற் 
றிருத்தல் எலம் . 


ள 


12 


மொழியும் பயனும் . 


2. தமிழ் மொழிப் பற்று : - தமிழ் மொழியின் 
தோற்றம் , தொன்மை , இனிமை , ஆழமுடமை , சொல்வளம் 
முதலிய சிறப்பியல்புகளை ஈன்குணர்ந்து மொழிப் பற்றும் 
மொழியைப் பரப்பும் வாஞ்சையும் சீர்திருத்த ஆர்வமும் 
உடையவராகத் திகழல் தேவை . 


3. சொல்வன்மை : - வீரம் , சோகம் , நகை முதலிய 
சுவை தோன்ற , நன்கு நடித்து , ஏற்றத் தாழ்ந்த இனிய 
குரலில் எப்பொருளையும் எடுத்தியம்பும் வன்மை வாய்க் 
தோராய் இருத்தல் வேண்டும் . விஷயங்கள் விளங்கும் 
வண்ணம் சுருக்கிச் சொல்வனவற்றைச் சுருக்கியும் விரிக்க 
வேண்டி பவற்றை விரித்தும் , பொருள்களைத் தொடர்புற 
வரிசைப் படுத்தி , உணர்ச்சியோடு எடுத்தியம்பும் ஆற்றல் 
அவசியம் . தமிழாசிரியரின் உச்சரிப்பு மிகவும் திருத்தமாக 
இருத்தல் மிகமிக அவசியம் . 


4 . எழுதும் திறமை: - ஆசிரியரின் கை எழுத்தையே 
மாணவர் பின் பற்றுவர் . ஆதலால் ஆசிரியர்கள் அழகாக , 
தெளிவாக , விரைவாக எழுதும் திறமையுடையராகத் திகழல் 
வேண்டும் . 


5. கல்வித் துறை அறிவு : - அரசியலார் கல்வியைப் 
பற்றி அவ்வப்போது வெளியிடும் விஷயங்களையும் கொள்கை 
களையும் அறிந்துகொண்டு அதற்கேற்பத் தன் போதனையை 
மாற்றிக் கொள்ளல் வேண்டும் . 


6. போதனாமுறை அறிவு : - பொருள் அறிவோடு 
போதனா முறைகளை நன்குணர்ந்து அவைகளைக் கைக் 
கொள்ளும் திறனும் பெற்றிருத்தல் வேண்டும் . சிறுவரின் 


மொழியும் பயனும் . 


13 


ஏராளமான 


உள்ளப் பண்பாடுகளையும் அவர்களை வழிநடத்தி அன்பாய் 
ஆளும் வகைகளையும் பற்றிய அறிவு அவசியம் . 

7. உபகரணங்கள் : - தமிழ்ப் போதனைக் கேற்ற 
படங்களையும் மாதிரிப் பொருள்களையும் தேசப் படங் 
களையும் ஆக்கும் திறமை தேவை , ஆக்க இயலாவிடினும் 
சேகரிக்கும் ஆசையும் முயற்சியும் வேண்டும் . 

8. ஆராய்ச்சி விருப்பம் : - இன்று எத்தனை புது 
நூல்கள் ! எத்தனை புதுக் கருத்துக்கள் ! 
ஆராய்ச்சி நூற்களை வல்லுார் வெளியிட்டு வருகின்றனர் . 
அவற்றைக் கற்று உண்மைகாணும் தெளிவும் திறனும் 
நுட்பமும் தேவை . 

9. மாணவர்பால் உண்மை அன்பு: - ஆசிரியத் 
தொண்டு தெய்வீகத் தொண்டு , தேசத் தொண்டு ; குழல் 
தைகளே ஒரு நாட்டின் செல்வம் - என்ற உண்மைகளை 
உணர்ந்து , குழந்தைகளிடம் உள்ளன்பு, இரக்கம் , ஆதரவு 
காட்டுபவரே ஆசிரியர். " விரையான் , வெகுளான் , விரும்பி 
முக மலர்ந்து " - பாடம் கற்பிக்க வேண்டுமென நன்னூல் 
ஈன்குணர்த்துகிறது . 

10. பாடக் குறிப்பு தயாரிக்கும் பழக்கம் : - நிறைந்த 
அனுபவமும் பரந்த அறிவு முடைபராயினும் , தான் கற் 
பிக்கக் கருதும் பொருள் எவ்வளவு ? அதற்கேற்ற உபகரணம் 
எவை ? எளிய விளக்கங்கள் , உதாரணங்கள் , பயிற்சிகள் 
எவை ? என முன்னரே சிந்தித்துக் குறித்துச் செல்லல் 
மிகப் பயன் தரும் . ( உரைக்கப் படும் பொருள் உள்ளத்து 
அமைத்து ” - வகுப்பினுள் செல்லல் வேண்டும் என 
ஈன்னூல் சொல்வது போற்றற் குரியது . 

11. நடத்தை: - எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிரியர் 
நல்லொழுக்கமும் கடவுள் பக்தியும் உடையவராக இருத்தல் 
வேண்டும் . 
வினா : - தமிழாசிரியர்க்குரிய சிறப்பியல்புகளையும் பண்பு 
களையும் கூறுக , 


II . சில போதனா முறைகள் . 


1. பண்டைக் காலப் பள்ளிகளும் முறைகளும் . 


பண்டைக் காலத்தில் பல பள்ளிகள் நன்னிலையிலே 
நடைபெற்றிருக்க வேண்டு மென்பதற்குப் பல சான்றுகள் 
உள்ளன . தொல்காப்பிய உரையிலும் ; ஈன்னூலிலும் நல்லா 
சிரியரின் இயல்புகளையும் மாணவர் பாடம் கேட்கும் முறை 
யினையும் பற்றி மிக அழகாகக் கூறப் பட்டுளது . நல்லா 
சிரியரின் தன்மைகளைப் பற்றிய கூற்றுக்களை நச்சினார்க் 
கினியர் எடுத்துக் காட்டியுள்ளார் . 
1. அறிவும் உருவும் ஆற்றலும் புகழும் , 
சொற் பொருள் உணர்த்தும் சொல்வன்மையும் , 
உடையோராக ஆசிரியர் திகழல் வேண்டுமாம் 


2 மாணவனுடைய அறிவு , ஆற்றல் , ஆசைக் கேற்பக் 
கற்பிக்க வேண்டும் என்பதைக் 

கொள்வோன் உணர்வகை அறிந்து அவன் 
கொள்வரக் கொடுத்தல் மரபெனக் " கூறினர் புலவர் . 


3. பகுத்தறிவுடன் கூடிய ஆசான் தெய்வத்தை 
வணங்கியே வகுப்பில் பாடம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை , 

" புகழ்ந்த மதியிற் பொருந்து மோரையில் 
திகழ்ந்த அறிவினன் தெய்வம் வாழ்த்திக் 

கற்றுத் தருக எனப் பாடி யுள்ளனர் 


சில போதனா முறைகள் . 


15 


4. உயர் வகுப்பு மாணவர் , நீர் வேட்கையால் 
" பருகுவ னன்ன ஆர்வத்த னாகிச் 
சித்திரப் பாவையி னத்தக வடங்கிப் பாடங்களை 
ஆசானோடு அன்பாக , மரியாதையாகப் பழகிக் கற்றுக் 

கொள்ள வேண்டும் எனக் கூறப் பட்டுள்ளது . 
மேலும் " கற்கை நன்றே கற்கை நன்று ” - " உற்றுழி 
உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது 
கற்றல் நன்று ” - என்பன போன்ற பழம் பெரும் புலவர்கள் 
செய்யுட்களே பண்டையப் பள்ளிகளின் நன்னிலையை , என் 
முறையை எடுத்துக் காட்டப் போதிய சான்றாகும் . ஆனால் 
மிகப் பிற்பட்ட காலத்திலும் ஆங்கில ஆட்சித் தொடக் 
கத்தை ஒட்டிய காலங்களிலும் தமிழ் நாட்டில் பள்ளிகள் 
அத்தணை திருப்திகரமாக நடைபெறவில்லை எனலாம் . 


2. இடைக்காலப் பள்ளிகளில் போதனா முறை . 


முழு நூலையும் மனனம் செய்ய வற்புறுத்தல் , கணித 
மும் செய்யுட்களையும் மட்டும் அதிகமாகக் கற்பித்தல் , மாண 
வரின் வயது , விருப்பம் , அறிவு இவற்றிற் கேற்பப் பாடத்தை 
தெரிந்து கொள்ளாமை , பொருள் விளங்கா தவற்றைப் 
போதித்தல் , முதலிய குற்றங்கள் இடைக்காலப் பள்ளி 
களில் இருந்து வந்தன . 


மேலும் செல்வக் களஞ்சியங்களாகிய சிறுவர்கட்கு 
விதித்த தண்டனையோ அம்மம்மா ! கொடிது , மிகக் கொடிது . 
கொக்குப் பிடித்தல் , கோதண்டம் , உருவானடி ,கட்டையிடல் 
முதலிய கொடிய தண்டனைகளை ஆசிரியர்கள் விதித்தனர் . 


16 


சில போதனா முறைகள் . 


ஆதலால் மாணவர் பள்ளியை வெறுத்தனர் ; படிக்காது 
பலர் நீங்கினர் . எங்கேனும் ஆசிரியரைக் காணில் , சிங்கம் புலி 
என்று அங்கம் நடுங்கி ஒடுங்குவர் . ஆகவே இம் முறைகள் 
பண்பும் பயனுமற்றவை , ஆதலால் படிப்படியாக மடிந்து 
மறைந்தன . இன்று மாணவர்க்கு மகிழ்ச்சியூட்டும் புதிய 
போதனாமுறைகள் தோன்றி வளர்ந்து வருகின்றன . இன்று 
மேலும் மேலும் குழந்தைகளின் இயல்புகளையும் தன்மை 
களையும் உள நூலறிஞர் ஆராய்ந்து வருகின்றனர் , அவற்றிற் 
கேற்பக் கற்பிக்கும் பொருளையும் முறைகளையும் அமைக் 
கின்றனர். 


( G 


3. புதிய போதனா முறைகளின் பொதுப் பண்புகள் 

1. களிப்பூட்டும் விளையாட்டிற்கும் , சண்ணைக் 
கவரும் வண்ணப்படங்கட்கும் சிந்தனையைத் தூண்டும் 
சிறுவகைப் பயிற்சிகட்கும் தற்காலப் பள்ளியில் ஏாளமான 
இடம் தாராளமாக அளிக்கப்படுகிறது . 
2 குழந்தையின் 

ஆற்றல் அறிவு அனுபவம் ஆவலுக்கு 

ஏற்பப் பயிற்றல் இனிது 
3. மாணவர் தாமே முயன்று தம் அறிவை வளர்த் 
துச் கொள்ள வழிகாட்டுவதே சிறந்தது . ஆசிரியர் அரிய 
துணைவரும் அன்பின் வழிகாட்டியும் ஆவார் . 

4. எதையும் இன்பமாய் இயற்கையாய்க் கற்றல் 
வேண்டும் . மாணவரின் இயல்பு இன்பாய் ஓடி ஆடல் , 
பொருட்களை உற்று நோக்கல் , ஏதாவதொன்றைச் செய்தல் 
முதலியன வாகும் . இவற்றிற்கேற்ப விளையாட்டு மூலம் 
தொழில் மூலம் கற்பித்தல் நயனும் பயனு முடையது . 


சில போதனா முறைகள். 


17 


5 , மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி முதலிய ஐம் 
பொறிவாயிலாக அறிவூட்டல் சிறர்தது . 

6. குழந்தைகளையே கல்வியில் குறிக்கோளாகவும் 
மையமாகவும் கொள்ள வேண்டும் . கற்பிக்க வேண்டிய 
கலைத் திட்டத்தைக் குழந்தையின் மனப் பான்மைக்கும் 
(Temperament ) உள்ளப் போக்கிற்கும் ( Tendecy ) ஏற்ற 
வாறு அமைத்தல் அவசியம் , 

மேற்கூறிய கொள்கைகளை அடிப்படையாகக் 
கொண்டு பல புதிய போதனா முறைகள் தோன்றியுள்ளன . 
இனி அவற்றை ஒவ்வொன்றாய் ஆராய்வோம் . 

4. விளையாட்டும் கல்வியும் . 

விளையாட்டினால் பயன் :- 1. சிறுவர்க்கு விளையாடு 
வதைப் போல இன்பத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டுவது 
வேறெது ? ஆட்டமும் ஓட்டமும் அளவற்ற ஆனந்தம் 
அளிக்கும் . 2. விளையாட்டானது உடலையும் உள்ளத்தை 
யும் வளர்க்க உதவுவது . 3 உடலில் உண்டாகும் தேவைக்கு 
மேற்பட்ட சக்தியை வெளியிட உதவுகிறது . 4. பெரியோர் 
செயல் போல சிறியவரும் நடிக்க விரும்புவார் . இவ்வாறு 
நடிப்பதன் மூலம் பிற்காலத்திற்கு வேண்டிய பயிற்சியைப் 
பெற விளையாட்டு பயன்படுகிறது . 


ஆகவே இத்துணை நலம் நிறைந்த , பயன் சிறந்த 
விளையாட்டினைக் கல்விகற்பிக்கப் பயன்படுத்துவது மிகச் 
சீரியது . விளையாடிக் சற்றல் கஷ்டத்தை ஓட்டும் ; களிப் 
பூட்டும் ; வெறுப்பை நீக்கும் ; விருப்பாக்கும் . பண்டைய 
ஆங்கிலப் பழமொழியாவது " விளையாடுங்கால் ஆடு , வேலை 


18 


சில போதனா முறைகள் . 


செய்யுங்காற் செய். ” ( Work while you work & Play 
while you play ) இதனை இன்றையக் கல்விமுறைகட் 
கேற்ப , " ஆடுங்கால் கற்க, கற்குங்கால் ஆடுக ” ( Work while 
you play & Play while you work ) - என மாற்றி 
அமைத்துக் கொள்ளல் பொருத்தமானதே. 
விளையாட்டு முறையின் குறைத்தன்மை : 

1 , விளையாட்டின் மூலம் தமிழ்ப் பாடல்கள் 
முழுமையும் தொடர்ந்து கற்க இயலாது . செய்யுட்களை 
எவ்வாறு விளையாடிக் கற்பது ? 

2. பாடத்தில் வரும் திட்ப நுட்பமான கருத்துக் 
களை விளையாட்டின் மூலம் கற்றல் எளிதன்று . அவற்றைச் 
சிந்தித்து ஆராய்ந்து சீர்துக்கியே கற்றல் கூடும் . 

3. பெரும்பாலும் முதலில் கற்றுக்கொண்ட 
விஷயங்களையே மேலும் கருத்தில் இருத்தப் பயிற்சி தாற்கே 
விளையாட்டு முறை பயன்படுகிறது . 

4. அதிகமாகச் சிறுவகுப்புகளுக்குத்தான் இ 
முறை ஏற்றது. சற்று பெரிய வகுப்புகளில் அவ்வப்போது 
விளையாட்டு முறையைப் பயன்படுத்தலாம் . 

5. விளையாட்டில் மாணவர் மிகுந்த விருப்பம் காட்டு 
வதால் கற்கும் பொருளில் கருத்துன் முது போக கோட 
லாம் . 


வினா - விளையாட்டைக் கல்வியில் பயன் படுத்துவதைப் 
பற்றி ஆராய்க . 


சில போதனா முறைகள் . 


19 


5 , தமிழ் மொழிப் பயிற்சிக்குதவும் சில விளையாட்டுகள் . 


கீழ்க்கண்டவை விளையாட்டுக்களைப் பற்றிய சுருக்க 
மான குறிப்புக்களேயாகும் . ஒவ்வொரு விளையாட்டையும் 
பலவி தத்தில் விளையாடலாம் . விளையாட்டில் போட்டியை 
ஏற்படுத்திக்கொண்டால் தான் சுவை பயக்கும் . ஒரு மைல் 
ஒருவன் ஓடினால் விளையாட்டாகாது . ஆட்டத்தில் பலர் 
ஓடல் வேண்டும் . போட்டியும் போற்றுதலும் பரிசு அளித் 
தலும் விளையாட்டில் வேண்டும் . 


| பலவித இணைப்பு விளையாட்டு:- ( 1 ) படங்களையும் 
படங்குறிக்கும் சொல்லையும் இணைத்தல் , 
2. பொருத்தமான ஏற்ற சொல்லை இணைத்தல் . 
கைக்கு 

செருப்பு 
தலைக்கு 

வளையல் 
காலுக்கு 

தொப்பி 
3. எழுவாய்க் கேற்ற பயனிலையை இணைத்தல் , 
நாய் 

கரைகிறது 
சிங்கம் குரைக்கிறது . 

காகம் கர்ஜிக்கிறது 
4. வினாவுக்குரிய விடையை இணைத்தல் . 

5. உதாரணங்களையும் உபமேயங்களையும் இணைத்து 
விளையாடல் , 

6. ஒருமைக்குப் பன்மையும் ஆண்பாலுக்குப் 
பெண்பாலும் தன்மைக்குப் பிற இடமும் ஆகிய சொற்களை 
இணைத்தல் . இலக்கணத்தில் விளையாட்டு முறையை ஏராள 
மாகப் பயன்படுத்தலாம் . 


20 


சில போதனா முறைகள் . 


7 . எதிர் பதங்களை இணைத்தல் . ஒரே பொருள் 
குறிக்கும் சொற்களை இணைத்தல் . 

| சொல் ஆக்க விளையாட்டுக்கள் :- ( 1 ) தனித் 
தனி எழுத்தட்டைகளைக் குவித்துக் கொண்டு , பொறுக்கிப் 
பல வார்த்தைகளை அமைத்தல் , 

2 . வட்டமாக மாணவர் அமர்ந்து ஆளுக்கொரு 
எழுத்தைக் கூறிச் சொற்களை அமைத்து ஆடலாம் . 

3 . மூலச் சொல்லிருந்து ( Root word ) பிறக்கும் 
பிற சொற்கள் ஒன்றிரண்டு கூறலாம் . ( உ - ம் ) கண் = கண்டு , 
கண்டான் , காண் , காட்சி , காணல் . குதி = குதிரை , 
குதித்தல் , குதித்தான் . 

4. ஒரு சொல்லிற்குரிய பிற கடின சொற்களைக் 
கறல் , பானை - தந்தி , கரி , வேழம் , தும்பி , கஜம் , களிறு , 


பிடி . 


படம் 


5. காலி இடம் நிரப்பிச் சொல் ஆக்கல் : - சொல் 
ஏணி , சொல் சக்கரம் இவ்வாறே அமைக்கலாம் . 
பம் 

வீரம் படம் 
பலம் 

நேரம் 
பயம் பாரம் படர் 
பழம் 

படகு 
6. எழுத்துச் சுருக்கல் : - ஒரு நீண்ட சொல்லில் 
வந்துள்ள எழுத்துக்களை உபயோகித்து வேறு சிறு சொற் 
களை ஆக்கல் , ( உ - ம் ) வீர சுதந்திரம் - வீரம் , சுரம் , திரம் , 
தாரம் , பதம் , வீதி , சுதி , ததி , பதி , வீசு , விசும் , வீதம் , 
தந்திரம் , சுந்தரம் . 


தூரம் 


சில போதனா முறைகள் . 


21 


7. எழுத்துப் பெருக்கல் : - ப ..... ம் இவற்றி 
னூடே முறையே ஒன்று , இரண்டு, மூன்று எழுத்துக் 
களிட்டுச் சொல் ஆக்கல் . ( உ - ம் ) படம் , பவழம் , பரவசம் 


8. மோனைச் சொற்கள் கூறல் : - மோனை என்பது 
முதல் எழுத்து ஒரே எழுத்தாக , அல்லது இன எழுத்தாக 
இருத்தல் . பாட்டி படுத்த பாயைப் பார் . காலைக் கதிரவன் 
காட்சியைக் கண்டு காமாட்சி களித்தாள் . 


9. எதுகைச் சொற்கள் கூறல் : - எதுகை என்பது 
முதலெழுத்து மாத்திரை அளவில் ஒத்து நிற்க , பிற எழுத் 
துக்கள் ஓசையில் ஒன்று படல் . ( உ - ம் ) பாட்டி வீட்டில் 
பாட்டுக் கேட்டு நின்றேன் . 

10. இயைபு எனும் அழகுடன் வாக்கியத்தை 
முடித்தல் , 

அப்பா தர்தார் துட்டு, 
வாங்கினேன் 

லட்டு , 
நாம் தின்று 

விட்டு , 
போவோம் புறப் பட்டு . 
பாட வரிசைப் படுத்தல் . ( 1 ) அம்மா , இலை , ஆடு , 
ஊசி , எலி , உரல் , ஈரம் , ஏணி - இச் சொற்களை உயிர் 
எழுத்து வரிசையில் அடுக்குதல் அல்லது சொல்லுதல் . 
இப்பயிற்சி அகராதி காண உதவி செய்யும் . 


(( 2 ) மாறி உள்ள எழுத்துக்களை வரிசைப் படுத்திச் 
சொல் ஆக்கலாம் . ( உ - ம் ) ன் , ஆ , சி , ய , ரி = ஆசிரியன் . 

( 3 ) மாறி உள்ள சொற்களை வரிசைப் படுத்திச் 
சொற்றொடர் உண்டாக்கலாம் . 


22 


சில போதனா முறைகள் . 


IV செய்தி அனுப்பல் ;. வரிசை வரிசையாக மாணவர் 
இடம் விட்டு நிற்க வேண்டும் . வரிசையின் முதலில் உள்ள 
வர்களை மட்டும் தனியாக அழைத்து ஒரு செய்தியைக் கூற 
வேண்டும் . அவர்கள் சென்று அடுத்தவர்கட்குக் கூற ,, 
கேட்பவர் ஒவ்வொருவரும் தன் பின்னால் உள்ளவர்க்கு ஓடிக் 
கூற வேண்டும் . இவ்வாறு விளையாடுவதற்காக அனுப்பிய 
செய்தி : - வகுப்பு அறையின் கூறையிலிருந்து பெரிய 
கேள் , மேஜையில் விழுக , ஆசிரியர் திடுக்கிட்டு , ஐயோ என 
அலரி எழும்போது , மேஜை கீழே விழுந்ததினால் நா 

நாற்காலி 
யின் கால் ஒன்று ஒடிந்தது . இச் செய்தியை ஒருவர் பின் 
ஒருவராகக் கேட்டு வந்ததில் நாலாவது பையன் கூறியது: 
தேன் ஆசிரியர் தலையில் விழுக , அலரி எழும்போது அவர் 
கால் ஒடிந்தது . 

V அன்னியனைக் கண்டுபிடி : - 1. தலை , கால் , வயிறு , 
கண் , காது , மூக்கு , சட்டை . 2. காலை , மதியம் , சாமம் 
நேற்று , மாலை , 

VI கண்ணாம் பொத்தி அல்லது ஒழிந் தாடல் :- சொல் 
எழுதிய அட்டைகளை அறையில் பல இடங்களில் வைத்து 
ஒரு சொல்லைக் கூறி மாணவரைக் கண்டு பிடிக்க விடுதல் . 

VIL தபால் விளையாட்டு : - மாணவர் விலாசம் எழுதிய 
அட்டைகளை அந்தந்த மாணவனிடம் கொடுத்தல் , அல்லது 
பொருள்களின் பெயர் எழுதிய அட்டைகளை அவ்வப் 
பொருள்களின் பேரில் வைத்தல் , 

VIII கதை அமைத்தல் :- ஆளுக்கொரு வாக்கியம் 
கூறி ஒரு புதுக் கதையை உருவாக்கிக் கொண்டே செல்லல் . 
கதை பற் பிய விளையாட்டுக்களை பின்னர் கற்போம் . 


சில போதனா முறைகள் . 


23 


வினா: - 1. விளையாட்டு முறையில் குழந்தைகளுக்கு 
வாசிப்புக் கற்றுக் கொடுக்க அவசியமான உபகரணங்கள் 
எவை அவற்றில் ஒன்றை நீர் எப்படித் தயாரித்து எந்த 
விதத்தில் உபயோகப்படுத்துவீர் என்பதை விளக்கு . 

( Ele. 1949. ) 
2. இரண்டாம் வகுப்பிற்கு எழுதல் , பேசல் , 
படித்தல் பயிற்சி அளிப்பதற்கு ஏற்ற சில விளையாட்டுக் 


களைக் கூறுக . 


6. நடிப்பு முறை . 
பெரும்பாலும் பள்ளிகளில் நடிப்பு முறையில் சாட் 
டம் செலுத்துவதில்லை . ஆசையோடு அதிகம் கையா 

பாளுவ 
தில்லை. ஆண்டுக் கொரு முறை பள்ளியில் ஆண்டு விழா 
விலே வேண்டிய நாடகம் ஒன்றை வெகு விமரிசையாக 
நடத்துவது வழக்கம் , அதிலே ஆசிரியர் எழுதிய வசனங்களை 
மாணவர் மனனம் செய்து ஒப்பிப்பார் . ஒரு சில மாணவ 

வரே 
நடிக்கும் வாய்ப்புப் பெறுவர். மற்றையோர் நடி 
ஆசையுற்று அயர்ந்து அமர்ந்து பார்த்திருப்பார் . ஆகவே 
நடிப்பு முறையில் நாட்டங் கொண்டு நாளும் கையாள , 
வழி வகைகளை வகுத்துக் காண்போம் . 

மூன்று விதத்தில் நடிப்பினைப் பயன்படுத்தலாம் . 
1 , நாடகம் கடித்தல் , 2. சிறு கதை நடித்தல் , 3. போலி 
நடிப்புகள் புரிதல் - அதாவது பெரியோர் செய்யும் தொழில் 
களையும் தினசரி நிகழ்ச்சிகளையும் போல நடித்தல் , தாயார் 
சோறு சமைப்பது போல மண்ணை , இலையை வைத்துக் 
குழந்தைகள் ஆடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் . மாண 
வர்க் கேற்ற சில போலி நடிப்புகள் : - கடை வைத்து 


24 


சில போதனா முறைகள் . 


காசு 


வரே 


விற்பனை செய்தல் : - இதிலே விலை விசாரித்தல் , பொருளின் 
தரம் விசாரித்தல் , சரக்கின் உயர்வை வியாபாரி புகழல் , 
குறைத்துக் கேட்டல் , நிறுத்தல் , கொடுத்தல் , செல்லாக் 

சோதித்தல் முதலியவை போல நடித்தல் , இது 
போன்றே மருத்துவ சாலைக் காட்சிகளை நடித்தல் , நீதிமன்ற 
விசாரணை , பஞ்சாயத்துத் தீர்த்தல் , ஜெப ஆராதனை நடத் 
தல் பிள்ளையைப் பள்ளிக்கு வைத்தல் முதலியவற்றைச் 
சிறிது நேரம் மாணவர் சிந்தித்து , கலந்தாலோசித்து 
நடிக்கலாம் . 

நடிப்புப் பயிற்சியில் கவனிக்க வேண்டியவை : 

1. மாணவர் கதையை முதலில் வாசித்தல் அல்லது 
கூறக் கேட்டு அறிந்து கொள்ளல் வேண்டும் , பின்னர் 
ஆசிரியர் அன்பின் துணையாகி , இன்ப வழிகாட்ட , மாணவ 
கதையின் காட்சிகளை வகுத்துக்கொள்ளலாம் . பாத்திரங் 
களைத் தெரிந் தெடுக்கலாம் . இரண்டு மூன்று நடிப்புத் 
தொகுதிகளாக மாணவரைப் பிரித்துக் கொள்வதால் அனை 
வர்க்கும் நடிக்கும் வாய்ப்பும் இன்பமும் கிடைக்கும். 

2. சகல பொறுப்பினையும் மாணவர் பால் விட்டு 
விடலே சிறந்தது . 

3. பேச வேண்டிய வசனங்களை முதலில் சற்று 
சித்திக்கலாம் , கலந்து , யோசிக்கலாம் , ஆசிரியர் ஆங்காங்கு 
லோசனை கூறலாம் . எழுதிக் கொடுத்த சம்பாஷணையை 
மனனம் செய்வதில் எவ்விதப் பயனுமில்லை . மிக உயர்ந்த 
வசன நடை பேச ஆசிரியர் எதிர்பார்க்கக் கூடாது . 

4. பெரிய திரைகளும் காட்சி மாற்றங்களும் 
முக வர்ணப் பூச்சுகளும் தாடிமுடிகளும் பிற நாடகச் 
சூத்திரங்களும் வகுப்பு நடிப்புக்குத் தேவையில்லை. பாலர் 


சில பேர்தனா முறைகள் . 


25 


கற்பனை பரந்தது . கிடைக்கக்கூடிய சிறிய பொருட்களைப் 
பயன்படுத்தினால் போதும் , மாணவர் பயிற்சியில் பேச்சும் 
நடிப்புமே முக்கியம் . 
5 . நடிகர்களை மாற்றி , மாற்றி எல்லா மாணவ 

வரும் 
பங்கு கொள்ளுமாறு தூண்டித் துணைபுரிய வேண்டும் . 

6. திருத்தும் முறை : - ( a ) ஆசிரியர் சடித்தற் குக 
வும் நண்பராகவும் , ஆனந்தித்துப் பார்க்கும் அன்பராக 
வும் திகழ வேண்டும் , மாணவரின் சுப முயற்சியையும் 
தற்சார்பையும் வளர்க்க ஆசிரியர் முயல வேண்டும் . 

( b ) அடிக்கடி , ஊடே ஊடே பிழைகளைத் திருத் 
துவதால் கதைத் தொடர்பும் இன்பமும் அற்றுப் போகும் . 
சிறுவர் உற்சாகம் குன்றும் , பிழைகளைக் குறித்து வைத்து 
இறுதியில் திருத்தலாம் . 

ஆகவே சிறு வகுப்புகளிலிருந்து படிப்படியாய் நடிப் 
புப் பயிற்சியைப் பயன் படுத்துவதால் நாளடைவில் தேர்ச் 
சியும் திறமையும் காணலாம் . இவ்வாறு மிகுந்த ஆயத்த 
மின்றி , ஆங்காங்கு சற்று உதவி பெற்று நடிப்பதை முன் 
ஆயத்தமில்லா நடிப்பு (Improvization ) என்பர் . 
7. நடிப்பினால் விளையும் நற்பயன்கள் . 

1 . சுயமாகப் பேசுதல் : இடத்திற்கு ஏற்றவாறு 
உடனே எண்ணிப் பேசும் திறமையை மாணவர் அடை 
கின்றனர் . 

2. உணர்ச்சி மிக்க பேச்சு ; - ஒருவரை ஒருவர் 
பார்த்தும் பயின்றும் போட்டியிட்டும் உற்சாகமாக , உணர் 
வாக , அபிநயத்துடன் நடிக்கப் பழகுகின்றனர் . 


26 


சில போதனா முறைகள். 


3. சபைக் கூச்சம் அச்சம் முதலியன அகலும் , 
4. சிந்தனா சக்தியும் கற்பனா சக்தியும் வளரும் . 

5. ஒத்துழைப்பும் கூட்டுறவும் உண்டாகும் . ஒரு 
வருக்கொருவர் துணை புரிகின்றனர் . 

6 . 

இன்பம் - மாணவர் பலரும் நடிக்க ஆசைப்படு 
வார்கள் . அவ்வாசையை , அடிக்கடி நடத்தும் ஆயத்தமிலா 
நடிப்பு பூர்த்தி செய்கிறது. பள்ளி வாழ்க்கையில் ஒரு 
இன்பம் துளிர்க்கிறது . 

7. பேச்சுப் பயிற்சி :- கோவைப் பட , ஒழுங்குற , 
காரண காரியத்துடன் பேசும் பயிற்சி பெறுகின்றனர் . 

S. செயல் : - சொற்பொழிவைக் கேட்டுக்கேட்டுச் 
சோர்வும் வசனங்களை வாசித்து வாசித்து வாட்டமும் உட் 
கார்ந்து உட்கார்ந்து உடல் நோவும் கொண்ட மாணவர்க்கு 
நடிப்புப் பயிற்சி மன மகிழ்ச்சியும் அறிவு மலர்ச்சியும் 
அளிக்கும் . 
வினா: - 1. ஆரம்ப பருவத்தில் ( Early stages ) மொ 
ழியைக் கற்பிப்பதில் நடித்துக் காட்டும் முறையால் விளையும் 
நற்பயன்களை விளக்கிக் கூறுக . 

( 45 & 46 Sec .) 
2. இரண்டாம் அமைப்பு ( I Form ) மாணவருக்கு 
எத்தகைய நடிப்புப் பயிற்சி அளிப்பீர். உதாரண மூலமாக 

( 49 Sec . ) 


விளக்குக் . 


8. கிண்டர் கார்டன் முறை . 


பெயரும் வரலாறும் :- Kindergarten - என்ற 
சொல்லுக்குக் குழந்தைத் தோட்டம் என்பது பொருள் . 
ஜெர்மனி நாட்டு புரோபெல் ( Froebel) எனும் அறிஞர் 


சில போதனா முறைகள். 


27 


குழந்தைப் பேரன்பு கொண்டு இம்முறையைக் கண்டு 
பிடித்தார் . பள்ளியைத் தோட்டமாக உவமித்ததால் கிண்டர் 
கார்ட்டன் எனப் பெயரிட்டனர் . பள்ளியாகிய தோட் 
டத்தில் குழந்தைகள் தான் பயிர் ; ஆசான் தோட்டக்காரன் ; 
இயற்கை தான் இன்பத் தாய் ; இயற்கையாய் வளர்கின்றனர் 
குழந்தைகள் . ஆயினும் குழந்தைகட்கேற்படும் இடையூறு 
களாகிய களையை அவ்வப்போது ஆசிரியர் எடுக்கின்றார் , 
வாட்டமுறுங்கால் வளமிக்க உரம் எனும் ஊக்கம் ஊ 

ஊட்டு 


கின்றார் . 


முறை விளக்கம் :- (a ) விளையாட்டை அடிப்படை 
யாகக் கொண்டதே இம் முறை . ( b ) பாடங்களுக்கு 
முதன்மை வழங்காமல் சிறுவர்களையே சிறப்பாகக் கருதிக் 
கற்பிப்பதை வற்புறுத்துகிறது . ( c ) சுறு சுறுப்பூட்டும் 
சிறு சிறு கைப் பயிற்சிகள் மூலம் கற்பிக்க வழிகாட்டுசிறது . 
( d ) பலவித நிறங்களை அறிதல் , உருவ வேறுபாடுணர்தல் , பல் 
வடிவக் கட்டைகளை அவ்வடிவக் குழிகளில் பொருத்தல் , 
களிமண் , காகிதம் , குச்சிகள், விதைகள் ஆகியவற்றால் பொ 
ருள்கள் செய்தல் முதலியவை கிண்டர் கார்ட்டன் பயிற்சி 
கள் . ( e ) இவ்விளையாட்டுக்களால் தசைசார்க் கட்டுப்பாடும் . 
வடிவம் , நிறம் , கன அளவு பற்றிய அறிவும் உண்டாகின்றது . 
நினைத்தபடி தசைநார்களை இயக்கும் திறனும் , வடிவ உணர்ச் 
சியும் எழுத்துக்களை எழுதத் துணை புரியும் . விளையாட்டுக் 
குரிய கருவிகளை முறையின் முதல்வராகிய புரோபெல் 
அமைத்து அளித்துள்ளார் . அவை " புரோபெல் பரிசு 
எனப்படும் . 


28 


சில போதனா முறைகள் . 


9. செயல் திட்ட முறை . 

( Project method .) 
முறை விளக்கம் : கில் பார்ட்டிக் எனும் பேரா 
சிரியர் தொழில் மூலம் கல்வி கற்பிக்க வேண்டும் என விரும் 
பினார் . 

மாணவர் தாமாகவே விரும்பி ஒரு தொழிலைத் 
தேர்ந்தெடுக்கலாம் . எடுத்து அதனை எவ்வாறு செய்து 
முடிக்கலாம் எனத் திட்டமிடலாம் . பின்னர் தாமாகவே 
செய்து முடித்து , அதன் பயன்களையும் நலன்களையும் சீர் 
தூக்கிப் பார்க்கலாம் . ஆகவே இவ்விதமாக அவர் ஆராய்ந்து 
கண்ட முறையில் உள்ள நான்கு படிகளாவன : - 1. தோர் 
தெடுத்தல் , 2 , திட்டமிடல் , 3 , செய்தல் , 4 சீர் தூக்கல் . 
தேர்ந்தெடுத்துத் திட்டமிட்டுச் செய்து பின் சீர்தூக்கி 
ஆய்ந்தறி வாற்றலில் ஓங்கு " - என்ற குறட்பாவால் 
இதனை ஞாபகத்தில் கொள்ளலாம் . இவ்வாறு திட்டமிட்டு 
வினைசெயல் மூலம் பல துறை அறிவையும் மாணவ 

வர் 
இன்பமாய் இயற்கையாய்த் தேவை உணர்ச்சியோடு பெறு 


கின் றனர் . 


பெயர் : - பராஜெக்ட் எனும் சொல்லானது திட்டம் , 
உபாயம் , எடுத்துக் கொண்ட காரியம் எனப் பொருள்படும் . 
( Project = Plan , proposal , scheme) ஆகவே இம் முறை 
யின் தன்மைகளை வெளிப்படுத்துமாறு , இதற்குப் பல பெயர் 
இட்டு வழங்குகின்றனர் . தன்னோக்க முயற்சி முறை , செயல் 
திட்டமுறை , தான் கருதிச் செய்யும் முறை என்பன இதன் 
பல பெயர்கள், 

சில செயல் திட்டங்கள் :- சோப்புச் செய்தல் , தேனீ 
வளர்த்தல் , நூற்றல் , கடை வைத்து மாணவர்க்கு வேண்டிய 
சாமான்களை விற்றல் , பள்ளிக்கூட அஞ்சல் நிலையம், செங்கல் 


சில போதனா முறைகள் . 


29 


அறுத்தெடுத்தல் , களிமண் பாண்டங்கள் செய்தல் , கோழி 
வளர்த்தல் , விசிறி , பாய் முதலியவை பின்னல் , வலைவகை 
கள் பின்னல் , தோட்டப் பயிர் செய்தல் முதலியன மாணவர்க் 
கேற்றவை . 
10. செயல் திட்ட முறையில் மொழிப் 

பயிற்சி பெரும் விதம் : -- 


1. இம் முறையில் செயல் செய்யுங்கால் , கணிதம் , 
பூகோளம் , சரிதை , விஞ்ஞானம் , தமிழ் முதலிய பல பாடங் 
களிலும் மாணவர் அறிவு பெறுகின்றனர் . உதாரணமாகக் 
காற்றாடி செய்யும் திட்டத்தை எடுத்துக் கவனிப்போம் . 


சித்திர அறிவு , காற்றாடியை வரைந்து காட்டலால் 
பெறலாம் . 

விஞ்ஞான அறிவு , காற்றாடி என் மிதக்கின்றது 
என்ற ஆராய்ச்சியால் பெறலாம் . 

கணித அறிவு, காற்றாடிக்கு வேண்டிய தாளின் 
பாப்பு , வாலின் நீளம் , விலை முதலியவற்றைக் கணக்கிடுங்கால் 
அடையலாம் . 

பூகோள அறிவு , காற்று வீசும் திசை , மாதம் 
மு தலியவற்றை அறிவதால் கிடைக்கும். 

இப் பாடங்கள் தவிர இனி, தமிழ் மொழியறிவை 
எவ்வாறு பெறுகின்றனர் என்பதைக் காண்போம் . 

தேர்ந்தெடுத்தலில் " காற்றாடி நல்ல விளையாட்டுக் 
கருவி . இது காற்று வீசும் மாதம் ; ஆதலால் நன்கு பறக்க 
விடலாம் . இவ் விளையாட்டு மிக்க இன்பம் தரும் ; உடற் 


30 


சில போதனா முறைகள் . 


பயிற்சி தரும் . ” என்று இவ்வாறெல்லாம் பேசிக் காற்றாடி 
செய்ய முடிவு கட்டுவர் மாணவர் . இதிலே பேச்சுப் பயிற்சி 
பெறுகின்றனர் . 

திட்ட மிடலில் " காற்றாடி செய்ய என்ன பொருட் 
சள் தேவை ? எவ்வளவு தேவை ? எங்கு பொருட்களைப் 
பெறுவது ? எவ்வாறு செய்வது ? என்றெல்லாம் அனை 
வரும் கலந்தாலோசிப்பதால் பேச்சுப் பயிற்சிபெறுவர் . மேற் 
கறிய விபரங்களைப் பற்றி , செய்தித் தாளிலும் மலர்த் திரட் 
டுக்களிலும் நூற்களிலும் வாசித்தறிவதால் வாசிப்புப் பயிற் 
சியும் , வாசித்தவற்றைக் குறித்துக் கொள்வதால் எழுத்துப் 
பயிற்சியும் , பிற மாணவர்க்குக் கூறுவதால் பேச்சுப் பயிற்சி 
யும் பெறுகின்றனர் . மேலும் காகிதம் , பசை , குச்சி , நூல் 
முதலியவை வாங்குவதற்கு வேண்டிய மொத்தப் 
பணத்தை எழுதித் திட்டமிடலாம் ; பணம் பெறலாம் ; 
சாமான்களை அனுப்பும்படி கடைக்காரனுக்கு எழுதி 
யனுப்பலாம் . தொழில் செய்வதற்கு வசதியான இடம் , 
தேவையான கருவி முதலியவைகளைக் கேட்டுத் தலைமை 
ஆசிரியர்க்கு விண்ணப்பிக்கலாம் . இவற்றின் மூலம் மொழிப் 
பயிற்சிகள் பெறுகின்றனர் . 

செய்தலில் :- செய்யுங்கால் பிழை சேரிடின் , விளங்கா 
விடின், பிற மாணவத் தோழரோடும் ஆசிரியபோடும் கலந்து 
பேசிக் கற்றுக் கொள்ளலாம் . படங்களைப் பார்த்தும் புத்த 
கங்களைக் கற்றும் சர்தேகங்களைத் தீர்த்துக் கொள்ளலாம் . 

சீர்தூக்கலில் : - செய்து முடித்த பின் செய்த 
சாமான்களின் தன்மை , அதிலுள்ள குறைகள் , செய்யுங்கால் 
ஏற்பட்ட இடர்ப்பாடுகள் , இன்னும் எவ்வாறு நன்கு செய்ய 


சில போதனா முறைகள் . 


31 


லாம் என்பன போன்ற விபரங்களைப் பற்றி உரையாடலும் 
குறித்து வைப்பதும் மொழிப் பயிற்சியாகும் . செய்த 
சாமான்கள் சிலவற்றை விற்றற்கு விளம்பரங்கள் வெளி 
யிடலாம் . 

ஆகவே இம் முறையின் நான்கு படிகளிலும் என்கு 
பேச , எழுத , வாசிக்கக் கற்றுக் கொள்கின்றனர் . செய்யும் 
பொருள் பற்றிய செய்யுட்கள் இருப்பின் அவற்றையும் 
பயன்படுத்தலாம் . பேச்சு , எழுத்து , வாசிப்புப் பயிற்சி 
யோடு இணைத்து ஆங்காங்கு இலக்கணமும் கற்பிக்கலாம் . 

11. ஆதாரக் கல்வி , 
பழைய கல்வியின் குறை : - " ஆங்கில ஆட்சியிலே 
அமைத்த கல்வித் திட்டம் பயனற்ற தாய் இருப்பதுமன்றி , 
தீங்கு விளைவிப்பதாய் இருக்கிறது ” எனக் காந்தியடிகள் கருதி 
னார் . அத்திட்டம் நம் நாட்டுக்குப் பொருத்தமான தன்று ; 
நம் பண்பாடுகளையும் நம் கலைச் செல்வங்களையும் வளர்ப்ப 
தன்று ; வாழ்க்கைக்குத் தொடர்புடையதன்று . 
சுதர்தா இந்தியாவில் நம் நாட்டுக்கேற்பக் கல்வியைச் சீர் 
திருத்த ஆசைப்பட்டார் . பல ஆண்டுகள் வார்தா எனும் 
இடத்தில் ஆராய்ச்சிகள் நடத்தி ஒரு கல்வித் திட்டத்தை 
வெளியிட்டார் . அதுவே வார்தா திட்டம் , 

இதன் சிறப்பியல்புகள் : 1. தொழில் மூலம் கற்றல் , 
அதாவது செய்து கற்றல் என்ற கொள்கையை அடிப்படை 
யாகக்கொள்ளல் 2 , நூல் நூற்றல் , நெசவு , உழவு முதலிய 
நாட்டுக்கு நலம் பயக்கும் நற்றொழில்களைக் கற்றல் , மாண 
வர்களைத் தொழிலாளிகளாக மாற்றவேண்டும் என்பது 
சோக்கமன்று கைவேலை புரிந்து தம்பண்புகளை வளர்த்துக் 
கொள்ளல் வேண்டும் . 


ஆதலால் 


82 


சில போதனா முறைகள் . 


3. தொழிலைச் சாஸ்திர முறையில் கற்பித்தல் . 
4. ஒரு பாடசாலையில் ஒரு தொழிலே போதித்தல் 

5. பிள்ளைகள் செய்யும் சாமான்களை விற்றுப் 
பணம் பெற்றுப் பள்ளிக்கூடத் தேவைகளுக்குச் செலவிடல் . 

6. தாய்மொழி முதல் பாஷையாகவும் ஹிந்தி 
இரண்டாம் பாஷையாகவும் கற்பித்தல் , 

ஆதாரக் கல்வி ;. வார் தாத் திட்டமே இப்பொழுது 
மாறுதலுடன் ஆதாரக் கல்வி என வழங்குகிறது . வாழ்க் 
கைக்கு ஆதாரமான கல்வி புகட்டுவதால் இது ஆதாரக் 
கல்வி அல்லது வாழ்க்கைக் கல்வி எனப் பெயர் பெறுகிறது . 
உடலுழைப்பால் , கை வேலையால் , அநுபவத்தால் , தன் 
நலத்திற்கு , சமூக நலத்திற்கு , நாட்டு நலத்திற்கு உரியவை 
களைக் கற்பித்தலே முக்கிய நோக்கம் . 
வினா: - 1. மூன்றாம் வகுப்பு மாணவருடைய தமிழ் 
மொழிப் போதனைக்குப் பயன்படக் கூடியதும் செயல் 
திட்ட முறைக்கு ஏற்றது மான ஒரு விஷயத்தைக் குறிப் 
பிட்டு அதை எவ்வாறு பயனுடையதாகச் செய்வீர் என்ப 
தனை விவரிக்க . 

( Sec. 46 ) 
2. புராஜெக்ட் முறையின் வெவ்வேறு நிலை 
களைக் கூறுக , ஆரம்பப் பள்ளிக்குப் பொருந்தக் கூடிய ஒரு 
புராஜெக்டைக் கூறி , அது மொழி கற்பதற்கு எப்படி உதவும் 
என்பதைக் காட்டுக. 

( Ele.51) 
12. வகுப்பு முறை . 
நம் பள்ளிகளில் இப்போது வகுப்பு முறையைப் 
பின்பற்றுகிறோம் . ஒரு வகுப்பிற்கு சுமார் 40 பிள்ளைகள் . 
அவர்கள் வெவ்வேறு திறமையுடையவர் ; அறிவிலும் ஆற்ற 


சில போதனா முறைகள் . 


33 


விலும் வேறுபட்டவர் ; விருப்பத்திலே மிகவும் வேறுபட்ட 
வர் . சிலர் மிக நுட்பத் திறனுடையவர் ; சிலர் மந்த புத்தி 
யுடையவர் ; சிலர் நடுத்தர அறிவு உடையவர் . இத்துணை 
விதத்தில் வேறுபட்ட இவர்களை ஒன்றாக வைத்து 
ஒரே மாதிரியாக ஒரே முறையில் கற்பிப்பது சிறந்த 
தாகாது . இது ஆமையினையும் முயலினையும் சேர்த்து 
ஓட்டம் கற்பிப்ப தொக்கும் . வேறுபட்ட அறிவு , ஆற்றல் , 
ஆசையுள்ளவர்களுக்கு வேறுபட்ட முறைகளையல்லவா 
மேற்கொள்ளல் வேண்டும் ? இது தவிர வகுப்பு முறை பிற 
குறைகளையும் உடையது . 

வகுப்பு முறையின் குறைகள் ; - பாடத் திட்டமும் 
பாடப் பொருளுமே மிக முக்கியமாகக் கருதி வற்புறுத்திக் 
கற்பிக்கப்படுகின்றது . குழந்தை மன நிலைக்கும் திறமைக் 
கும் ஏற்றவாறு கற்பிக்கும் நோக்கோடு முறையமையவில்லை. 

2. மாணவர்களின் திறமையைத் தனிப்படக் 
கவனித்து விருத்தி செய்வதில்லை . 
3. மந்தமுடையவர்கள் திறமை வாய்ந்த மாணவ 

எவரு 
டன் சேர்ந்து விரைந்து கற்றுச் செல்ல இயலாது . 
4 . 

திறமைசாலிகள் மந்தமானவர்கட்காகக் காத்து 
நிற்கின்றனர் . அவர்களின் விரைவான முன்னேற்றம் 
தடைப்படுகின்றது . 

5. மிகப் பிற்போக்கான மாணவர்கள் அயர்ச்சி 
யுற்று , மகிழ்ச்சியற்று , தோல்வியுற்று வருந்துவர் . 

6. சிலருக்கு விளங்காததாலும் , முன்னேற்றம் 
தடைப்படுவதாலும் , அவர்களிடையே குறும்பு , அசட்டை , 
கவலையீனம் , முயற்சிக்குறைவு , சோம்பல் முதலிய தீயபழக் 
கங்கள் காண நேரிடுகின்றது . 


34 


சில போதனா முறைகள் . 


13. தனிப் பயிற்சி முறை . 

Individual method. ) 
மேற்கூறிய வகுப்பு முறையின் குறைகளை நீக்க 
வேண்டுமாயின் , வகுப்பிலேயே ஒவ்வொரு மாணவனுடைய 
ஆற்றலையும் அறிவினையும் ஆசிரியர் தனித்தனி கவனித்தமிய 
வேண்டும். மாணவர்க்குத் தனித்தனியாகப் பயிற்சிகள் தந்து 
அவ்வப்போது அவர்கள் செய்யும் வேலையை மேற்பார்வை 
செய்து , ஏற்ற துணைபுரிய வேண்டும் . 


குறிப்புத்தான் வாயிலாகக் கற்பித்தல் : - இம் முறை 
யில் குறிப்புத்தாட்கள் மூலமாகப் பாடங்களைக் கற்பிப்பர் . 
ஆண்டு முழுமையும் கற்கவேண்டிய பாடங்கள் அனைத்தை 
யும் சிறுசிறு பிரிவுகளாகவும் உட்பிரிவுகளாகவும் பிரித்துத் 
தொடர் எண் இட்டுக் கொள்ள வேண்டும் . ஒவ்வொரு 
உட்பிரிவுக்கும் ஓர் குமிப்புத்தாள் தயாரிக்க வேண்டும் . 
இவற்றை மிக நன்றாய் ஆராய்ந்து , அனுபவத்தின் பேரில் , 
தயாரித்தல் தேவை . ஆண்டுத் துவக்கத்திலேயே இவை 
அனைத்தையும் ஆசிரியர் தயாரித்து முடித்து வைத்திருக்க 
வேண்டும் . 

மாணவர் மனநிலை , விருப்பு வெறுப்புக்கேற்ப 
இவை அமைய வேண்டும் . 

குறிப்புத்தாட்களின் உள்ளுறை : - இவைவிஷயத்தை 
விளக்கும் விபரங்கள் கொண்டவை . தம்மறிவைத் தாமே 
வளர்த்துக் கொள்ளத் தக்க துணைபுரிவன ; தூண்டுவன . 
சிறு படங்களாலும் எளிய சொற்களாலும் விஷயங்கள் 
விள 

வக்கப்படும் . குறிப்புத்தாட்கள் மாணவனின் சிந்தனை 
யைத் தூண்டுவன. உதாரணமாகத் தமிழ்ப் பாடத்தில் 
கடின சொற்றொடரின் விளக்கமும் நுண்ணிய கருத்துக் 
களின் தெளிவுரையும் பொருள் சம்பந்தமாக வாசிக்கவேண் 
முய புத்தகங்களும் புத்தகங்களின் பக்கங்களும் இலக்கணக் 


சில போதனா முறைகள் . 


85 


குறிப்பு விளக்கங்களும் வாக்கிய அமைப்பு , சொல் அமைப்பு 
பற்றிய விவரிப்பும் கடின சொல் , மரபுத்தொடர் முதலிய 
வற்றின் பொருளுக்காகப் புரட்டவேண்டிய அகராதி வகை 
களும் சிந்தனையைத் துண்டும் சில வினாக்களும் குறிப்புத் 
தாட்களில் குறிக்கப்பட்டிருக்கும் . ஆனால் குறிப்புத்தாட்கள் 
சுருக்கமாகவே இருத்தல் வேண்டும் . 

தமிழில் கட்டுரை, உரைநடை , இலக்கணம் ஆகிய 
பாடங்கள் குறிப்புத்தாட்கள் வாயிலாகக் கற்பிக்க ஏற்றவை : 
செய்யுளை இம்முறையால் சிறிய வகுப்புகளில் கற்பிப்பது 
சிறந்ததாகாது . 

குறிப்புத்தாள் கொண்டு மாணவர் விளங்கிக்கொள்ள 
இயலாவிடின் ஆசிரியரை அண்டி எந்த நேரத்திலும் எப் 
பொருளையும் இனிது அறிந்து கொள்ளலாம் . ஆசிரியர் 
அன்பான துணைவர் ; வேண்டுவன கற்கத் துண்டுபவர் ; 
குழிவீழ்கையில் வழிகாட்டி ; விழி மங்குகையில் ஒளிகாட்டி 
என உணரல் வேண்டும் . 

தேர்ச்சி அறிதல் ; - இக் குமிப்புத்தாளை முடித்த 

மாணவரின் தேர்ச்சியையும் தெளிவையும் தெரிந்து 
கொள்ளச் சில கேள்விகள் கேட்கலாம் ; சிறு பயிற்சியும் 
தாலாம் . ஒரு அட்டவணையிலே ஒவ்வொரு மாணவரும் 
வரிசையாகக் குறிப்புத்தாட்களை த்தொடங்கிய தேதி , முடித்த 
தேதி இவற்றைக் குறித்து வைத்து வரல்வேண்டும் . இவ்வித 
தேர்ச்சி பற்றிய அறிக்கை அட்டைகள் மாணவரிடத்தும் 
ஆசிரியரிடத்தும் தனித்தனி இருத்தல் நலம் . 

இம்முறையின் நலன்கள் : - 1. மாணவர் தத்தம் 
தனித்திறனுக் கேற்றவாறு விரைந்தோ மெதுவாகவோ 
கற்றுச் செல்லலாம் . 2. மந்தமாணவன் இளக்கரித்துத் 
தளர்ச்சியுற வேண்டியதில்லை. அவனுக்கென ஆசான் தனிக் 


பின்னர் 


36 


சில போதனா முறைகள் . 


தயா 


வனம் செலுத்தலாம் . திறமைசாலி விரைந்து மகிழ்ந்து 
கற்றுச் செல்லலாம் ; காத்து நிற்கும் கஷ்டமில்லை , கற்றவரை 
பில் தெளிவாய்க் கற்கலாம் . 3. ஆசிரியர் ஒவ்வொரு மாண 
வனுக்கும் தனிக் கவனம் செலுத்துகின்றனர் . 4. தானே 
கற்பதால் பொருள் ஆழமாக மனதில் நிற்கும் . 5. தன்னம் 
பிக்கையும் தற்சார்பும் மனமகிழ்ச்சியும் மாணவர் உறுகின் 

6. மாணவர் தத்தம் திறமைகளையும் சிறப்பான 
இயல்புகளையும் வெளிப்படுத்த வசதியுண்டு . 
இம்முறையின் குறைகள் : 

1. ஆசிரியர் முற் 
கூட்டியே குமிப்புத்தாட்கள் தயாரித்தல் வேண்டும் . 
ரிக்க உழைப்பும் உற்சாகமும் அனுபவமும் தேவை . 
2. அதிகமான திருத்தும் வேலை ஏற்படுகிறது . குறிப்புத் 
தாள் முடித்த பின்னரும் ஆசிரியர் மாணவர் திறமையைத் 
தேர்ச்சியை அளந்தறிய வேண்டியதிருக்கிறது . ஆகவே 
அதிக மாணவர் இருக்கும் வகுப்பை இம்முறையில் நடத்து 
வது கடினம் . ஒரு வகுப்புக்குச் சுமார் முப்பது மாணவர் 
இருப்பது ஏற்றது என்பார் . 

14. டால்டன் திட்டம் . 
தோற்றம் : - டால்டன் திட்டமும் தனிப் பயிற்சி 
முறைபோல , தனிக்கவனம் செலுத்தி மேற்பார்த்தல் , கானே 
கற்றல் முதலிய கொள்கைகளை அடிப்படையாகக் கொண் 
டதே. வகுப்புப் போதனாமுறையின் குறைகளைக் குறைப்பது 
வகுப்புத் தனிப் பயிற்சி முறை . 

டால்டன் 
முறை , அக்குறைகளை அறவே அகற்றுவது . தொகுப்பு அல் 
லது வகுப்பு முறையின் குறைகளை நீக்க விருப்பம் கொண்ட 
திருமதி . ஹெலன்பார்க் ஹர்ஸட் அம்மையார் இத்திட்டத்தை 


ஆனால் 


சில போதனா முறைகள். 


87 


முதன் முதல் 1920 - ம் ஆண்டு அமரிக்காவில் டால்டன் 
என்ற நகரில் பயனுறப் பரீட்சித்துப் பார்த்ததால் , டால்டன் 
திட்டம் என்று பெயர் பெற்றது . ஹெலன் அம்மையார் 
இதனை முறை என்றாவது திட்டம் என்றாவது குறிப்பிடா 
மல் , " கல்வியில் வேண்டும் சீர்திருத்தம் " என்றே கூறினர் . 


1. கால 


இம்முறையின் சிறப்பியல்புகளாவன : 
அட்டவணைக்குள் கட்டுப்படாது இஷ்டப்படும் வரை எப் 
பாடத்தையும் படிக்கலாம் . 2. இம்முறையில் வகுப்பறை 
கள் ஆராய்ச்சிக் களங்களாக மாறுகின்றன . அதாவது இம் 
முறைப் பள்ளிகளிலே வகுப்பு அறைகட்குப் பதிலாகப் 
பாட அறைகளே இருக்கும் . உதாரணமாகத் தமிழ் , கணக்கு , 
சரித்திரம் முதலிய பாட அறைகள் இருக்கும் . ஒவ்வொரு 
பாட அறையிலும் அவ்வப் பாடத்தில் தேர்ந்த அறிவும் திற 
னும் பெற்ற பாடவல்லுநர்களே ஆசிரியர்களாக இருப்பார் 
கள் , பாடங்கற்கத் துணைபுரியும் பல்வகைக் கருவிப் பொருள் 
களும் (உபகரணங்கள் ) விரிவான விளக்க நூற்களும் , பிற 
வசதிகளும் அவ்வவ் வறைகளில் ஒழுங்குற இருக்கும் . 
3. பலதாப்பட்ட தேர்ச்சியுள்ள மாணவர்கள் ஒவ்வொரு 
பாட அறையிலும் இருப்பார்கள் . 4. பாடங்களைத் 
தாமாகவே கற்கத் துணைபுரியும் குறிப்புத்தாட்கள் ( முன் 
விளக்கப்பட்டுள்ளது ) ஒவ்வொரு பாடத்தையும் தொடங்கு 
முன் கொடுக்கப்படும் . 

இவற்றிற்குப் பாட முன் ஆயத்தத்தாள் அல்லது 
பாடமுன் ஒப்பர் தம் ( Pre -lesson assignment ) என்று 
பெயர். குறித்த காலத்திற்குள் இத்தனை பாடங்கள் கற்று 
முடிக்க வேண்டும் என மாணவர் ஒப்பந்தம் செய்து கொள் 


சில போதனா முறைகள். 


வதால் ஒப்பந்தம் எனப் பெயர் பெற்றதாம் . பாடத்தைக் 
கற்றுத் தெரிந்துகொண்டதைச் சோதிக்கத்தரும் , வினாக் 
கள் பயிற்சிகள் கொண்ட சோதனைத் தாளுக்குப் பின் 
சோதனைத் தாள் அல்லது பாடப் பின் ஒப்பர் தம் ( Post 
lesson assignment ) என்று பெயர் . 

இவ்வொப்பந் தங்கள் மாணவர் கவனத்தைக் கவரக் 
கூடியனவாய் , முயற்சியிலே முன்னேற்ற வல்லனவாய் , 
ஊக்கத்தை ஊட்டக் கூடியனவாய் , தாமே கற்கத் துணைபுரி 
வனவாய் , தற்சார்பைத் துண்டுவனவாய் , சுருக்கமாய் , விளக் 
கமாய் , பாடத் தொடர்புடையனவாய்த் திகழல் தேவை . 

மாணவர் ஒப்பர் தங்கள் செய்து முடிப்பதை ஆசான் 
கண்ணுங் கருத்துமாய் மேற்பார்த்து வரல் வேண்டும் . ஏற்ற 
இடத்தில் இன் துணைபுரியவேண்டும் . ஒப்பந்தங்களை முடித்த 
பின் ஒழுங்காய்த் தேர்ச்சியைப் பதிவுப் பட்டியலில் குறித்து 
வரல்வேண்டும் . ரேகைப் படத்தாலும் தேர்ச்சியின் 
வேகத்தை விளக்கலாம் . மாணவரிடமும் இப்பட்டியல் ஒவ் 
வொன்று இருப்பதால் , தாம் தேர்ந்து வளர்ந்து எழுவதைத் 
தாமே அறிய ஏதுவாகும். 

ஆனால் இம்முறையிலே , பணச் செலவு அதிகம் , 
ஆசிரியர்க்கு வேலைச்சிரமம் , சிறியவர்க்குப்பெரிய பொறுப்பு , 
கற்கக் காலம் அதிகம் ஆகும் என்றெல்லாம் குறைகூறுவாரும் 
உளர் . ஆய்ந்து ஆழ்ந்து நோக்கின் இவை குறைகளாகக் 
கொள்ளத் தக்கன அல்ல . 

வினா: - 1. தனிப் பயிற்சி முறையை எவ்வாறு 
தமிழ்ப் போதனையில் பின்பற்றலாம் என விளக்குக. 

2 . டால்டன் முறையை எவர் கண்டுபிடித்தார் ? 
அதன் சிறப்பியல்புகள் எவை ? குறைகளையும் குறிப்பிடுக . 


III. பேச்சுப் பயிற்சி . 


கிரகித்தலும் வெளிப்படுத்தலும் . 


மொழிப் பயிற்சியில் இரு பிரிவு : - நம் 

நம் மனதில் 
எழும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிறர்க்குத் தெரி 
விக்க வேண்டும் . பிறர் கருத்துக்களையும் எண்ணங்களையும் 
நாம் அறிந்து கொள்ள வேண்டும் . இவை கூட்டுறவு வாழ்க் 
கையிலே அவசியம் . பிறர் கருத்தை விளங்கிக் கொள் 
வதை, கிரகித்தல் அல்லது உட்கொள்ளல் என்கிறோம் . 
பிறர்க்குக் கருத்தைத் தெரிவிப்பதை வெளிப்படுத்தல் 
என்கிறோம் . மொழிப் பயிற்சியிலே இவை முக்கியமான 
இரு பிரிவுகள், தொல்காப்பியத்திலே கிரகித்தலை உட் 
கோடல் என்றும் வெளிப்படுத்தலை ஈதல் என்றும் பேரா 
சிரியர் குறிக்கின்றனர். பொருள் பொதிந்த இந்த இரு 
சொற்களையும் ஆட்சிக்குக் கொண்டு வரல் சலம் . 
உட்கோடல் -உட்கொள்ளல் . கொள்ளல் என்னும் சொல் , 
முதல் நீண்டு கோடல் என்றாகியது . 

வெளிப்படுத்தலின் மூன்று வகை : - கருத்துக்களை 
மூன்று வகையில் நாம் வெளிப்படுத்துகின்றோம் , பேச்சின் 
மூலமாக வெளியிடுகின்றோம் ; நூற்களை வாசித்துக் காட்டி 
யும் கருத்தை வெளியிடுகின்றோம் ; எழுதியும் வெளியிடு 
கின்றோம் . ஆகவே மொழியிலே பேச்சு , வாசிப்பு, எழுது 


40 


பேச்சுப் பயிற்சி , 


தல் ஆகிய மூன்றின் மூலமாகக் கருத்தை வெளியிடலாம் . 
இவை மூன்றும் மொழியிலே முக்கிய பயிற்சிகளாகும் . 
இந்த முப்பயிற்சிகளையும் முறையே விரிவாக் இனிக் கற் 
போம் . பேசும் திறனைச் சொல்வன்மை என்கிறோம் . இத் 
திறனை வள்ளுவர் வற்புறுத்துவதை ஒவ்வொருவரும் வாசித் 
தின்புற வேண்டும் . 


உட்கோடலின் வகை : 


கருத்துக்களை 


உட் 


கொள்ள ( கிரகிக்க) மூன்று வழிகள் உண்டு . 

கேள்வி : ( i ) அறிவு நிரம்பியவர் கூறுவதைக் 
கேட்டு அறிந்து கொள்கிறோம் . இதனைக் கேள்வி ஞானம் 
என்பர் , கல்விப் பயிற்சியிலே கேள்வி என்பது மிகமுக்கிய 
மான பிரிவு . 

( ii) வாசித்தல் :- பல அரிய நூற்களை வாசிப்ப 
தினாலும் கருத்துக்களை வளர்த்துக் கொள்கிறோம் . 

( ii ) அனுபவத்தின் மூலமும் அறிவு அடைகின் 
றோம் , தீ சுடும் என்பதைக் குழந்தை எவ்வாறுணர்ந்தது ? 
சொல்வதாலும் வாசிப்பதாலும் இதை உணர முடியாது . 
குழந்தை பட்டறிய வேண்டும் . பல பொருள்களைக் கண் 
களால் பார்த்தும் , கைகளால் தொட்டும் , மூக்கினால் நுகர்ர் 
தும் நாம் அறிவு பெறுகின்றோம் . 


எண்ணங்களைக் கிரகித்துக் கொள்வதினாலே மனத் 
திலே மேலும் மேலும் புது எண்ணங்கள் தோன்றும் . 
தோண்டும் தோறும் மணற் கேணி ஊறும் . அதைப் 
போன்றே பிறர் கருத்துக்களை அறிய அறியப் புதுப் புது 


பேச்சுப் பயிற்சி , 


1 


எண்ண அலைகள் எழும் . எழும் எண்ணங்களையும் கருத் 
துக்களையும் சிந்தித்து ஆராய்வதினாலே நுண்மாண் நுழை 
புலம் ( நுட்பமாய் மாட்சிமையாய் , நுழைர்து பார்க்கும் 
அறிவு ) வளர்ந்தோங்கும் . 
2. வாய் மொழிப் பயிற்சியின் நோக்கமும் 

அவசியமும் , 
1. பேச்சும் முக்கியம் : - வாசிப்புப் பயிற்சியும் 
எழுத்துப் பயிற்சியுமே முக்கியம் ; பேச்சுப் பயிற்சி முக்கிய 
மில்லை என்பது பழங் காலப் பள்ளியிலே பொதுவான 
கருத்து . ஆனால் பிற இரு பயிற்சியைப் போன்றே பேச் 
சுப் பயிற்சி மொழியறிவை வளர்ப்பதிலே முக்கியமானதே; 
அதிலும் ஆரம்ப நிலையிலே மிக அவசியமானது . 


எ 


2. முப்பயிற்சியில் முதல் பயிற்சி : - தாய்மொழிப் 
பயிற்சிகளிலே வாய் மொழிப் பயிற்சியே முதன் முதல் 
வழங்கல் வேண்டும் ; பின்னர் தான் வாசிப்புப் பயிற்சியும் , 
எழுத்துப் பயிற்சியும் . ஏனெனில் வாசிக்கவும் எழுதவும் 
வாய்மொழிப் பயிற்சி துணைபுரிகிறது . உதாரணமாக ஒட்டி 
யாணம் எல்ல அணி- என்ற தொடரை முதல் வகுப்புக்குக் 
கற்பிக்குங்கால் , முதற்கண் நகையின் வடிவம் , பயன் , அணி 
யும் விதம் , இடம்- இவற்றைப் பற்றி வினாவி உரையாடு 
கிறோம் . இது பேச்சுப் பயிற்சி ; இதன் மூலம் தொடரின் 
பொருளை விளக்குகின்றோம் . பின்னர் மாணவர் பொரு 
ளுணர்ந்து வாசிப்பர் , வாசிக்குங்கால் எழுத்துருவங்கள் 
மனதில் படிகின்றன . படிந்த எழுத்து வடிவங்களை எழுதப் 


42 


பேச்சுப் பயிற்சி . 


பயிற்சிக்கின்றோம் . ஆகவே இம் முப்பயிற்சிகளும் ஒன்றற் 
கொன்று தொடர்புடையன . பேச்சுப் பயிற்சி பிற பயிற்சி 
களுக்கு அடிப்படையானதும் , அடிப்படியான துமாகும் . 
3. மொழி வளர்ச்சி பேச்சிலிருந்தே .. 

மொழி 
தோன்றி வளர்ந்த வரலாறு நோக்கின் , ஆதி மனிதன் முதன் 
முதல் பேசக் கற்றான் . பின்னர் தான் வாசிக்கக் கற்றான் . 
இம்முறையில் மாணவர் முதலில் ஈன்கு பேசப் பயிலல் 
இயற்கையாகும் . 

4. அறிந்ததினின்றும் அறியாததற்கே குதல் : 
பள்ளிக்கு வருமுன் பாலர் பலசொற்களைப் பேசிப் பழகி 
யுள்ளனர் . 

அச் சொற்கள் மூலமாகக் கற்றல் எளிதும் 
இனிதுமாகும் . 

5. எளிதாய்ச் சொல்லறிவைக் கருத்தறிவைப் 
பெருக்கல் : தினசரி வாழ்க்கையில் , நடைமுறையிலே 
பேச்சு மூலமே பல கருத்துக்களை மாணவர் வளர்த்துக் 
கொள்கின்றனர் ; சொற்களை உபயோகிக்க அறிந்துகொள் 
கின்றனர் . 

6. பழக்கத்தால் பேச்சு : பேச்சுத் திறமை பழக் 
கத்தால் தான் உண்டாகும் . எழுதுவதினாலோ , படிப்பதி 
னாலோ , இலக்கணங்கற்பதினாலோ வர்துவிடாது ; பேச் 
சினைப் பேசியே பயிலல் வேண்டும் . “ செந்தமிழும் காப் 
பழக்கம் ” என்றனர் நம் முன்னோரும் . 

7. பிழையற எழுதத் துணை : நன்றாக உச்சரித்துத் 
தெளிவாகப் பேசும் அறிவு பிழையற எழுதத் துணைபுரியும் . 
" வாலைப் பலம் இணிக்குது - எனப் பேசும் சிறுவன் அவ் 
வாறுதானே எழுதுவான் . வாசிப்பிற்கும் எழுதுவதற்கும் 
பேச்சுப் பயிற்சி உதவி புரியும் . 


பேச்சுப் பயிற்சி . 


43 


8. பிழையகற்ற வேண்டிய பருவம் : பிள்ளைப் 
பிராயத்திலே பிழைபட ஒலித்துப் பழகிவிடின் பின்னர் 
பிழை அகற்றல் , பெருஞ்சிரமமாகும் . " இளைதாக முள் 
மரம் கொல்க ” - என வற்புறுத்துகின்றார் வள்ளுவப் பெருக் 
தகையார் . 


9. நோக் குறைவு : - பேச்சு மூலம் குறைந்த 
கால அளவில் நிறைந்த பொருளை அறிவிக்கலாம் . விரைந்து 
பேசிச் சொல்லுங்கால் உட்கோடல் ( கிரகித்தல் ) திறமை 
வளர ஏதுவாகும் . 

10. பேசுவது வாழ்வில் அதிகம் : - வாழ்க்கையில் 
எழுதுவதைக் காட்டிலும் வாசிப்பு அதிகம் . வாசிப்பதைக் 
காட்டிலும் பேச்சு அதிகம் . ஆகவே கற்றுணர்ந்த பெரி 
யோர்க்கும், கற்கும் சிறியவருக்கும் கருத்தை வெளிப்படுத்த 
அதிகமாய் உபயோகிக்கும் கருவி வாய் மொழியே. 

11. திருத்தல் எளிது ; - பேசுங்கால் நேரிடும் இலக் 
கணப் பிழைகளையும் , கொச்சை மொழிகளையும் திருத்துவது 
எளிது . பேசும் பொழுதே ஆங்காங்கு திருத்திவிடலாம் . 

12. ஒலிப்பை வளர்க்க ஏற்றது : எழுத்துக் 
களின் உச்சரிப்பைத் திருத்த ஏற்றது பேச்சே . பேச்சு 
வாயிலாகவே எழுத்தொலியைக் கற்கிறோம் . விரைந்து 
பேசுங்கால் ஒலிப்பு விருத்தியாகிறது . 


அச்சமின்மை : 

சொல் வன்மையால் அச்சம் 
கூச்சம் , குழைவு நீங்கி , தன்னம்பிக்கையும் தைரியமும் உண் 
டாகின்றன . சிலர் திறமையாய் எழுதுவர் , படிப்பர் ; ஆனால் 


பேச்சுப் பயிற்சி , 


பேசார் . முத்திறமையும் கொண்டவரே மொழித் திறமை 
முடியப்பெற்றவர் . பேச்சு மூலம் ஆசிரியர்க்கும் மாண 
வர்க்கும் அன்பும் உறவும் அதிகரிக்கின்றது . 


ஆகவே மேற்காட்டிய காரணங்களால் , மொழிக் 
கல்வியிலே , தொடக்க நிலை வகுப்புகளில் வாய் மொழிப் 
பயிற்சி மிக இன்றியமையாதது என்பது விளங்கும் . 


வினா: -1 . மொழி பயிற்றுவதில் , முக்கியமாக ஆரம் . 
விலையில் வாய்மொழிப் பயிற்சி என் இன்றியமையாதது ? 

( Ele.44 & 51 . 
2. வாய் மொழிப் பயிற்சியின் நோக்கங்கள் 
எவை ? 

(Sec . 47 


3. வாழ்க்கையில் பேச்சுப் பயன்படல் , 

கீழ்க்கண்டவாறு வாழ்க்கையில் பேச்சுப் பயன் 
படுவதால் , இப்பயன் தரும் நோக்கத்தோடு பேச்சுப் பயிற்சி 
கள் அளித்தல் நலம் . 

1. கேட்டுப் பெறல் :- கேளுங்கள் அப்போது 
உங்கட்குக் கொடுக்கப்படும் - என்பது கிருஸ்து பெரு 
மானின் அருள் மொழி . மனிதர் கூட்டுறவால் வாழ்கிறோம் . 
ஒருவன் தன் திறமைகளையும் , தேவைகளையும் திறம்படத் 
தெரிவிப்பதால் , வேண்டிய பொருள்களையும் விரும்பும் நிலை 
களையும் பெற்றுவிடுகிறான் . விளக்கிச் சொல்ல இயலாமை 
யால் விரும்புவன பெறமாட்டாது விழிப்பவர் பலர் . 


பேச்சுப் பயிற்சி . 


45 


2. உள்ளம் உணர்தல் : - கற்றவனைக் கற்றவனாகக் 
காட்டுவது கருத்துள்ள மொழிகள் . ஒருவன் பேசும் ஓரிரு 
சொற்களிலிருந்தே உள்ளக் கிடக்கையை ஒருவாறுணரலாம் . 

3. சொல்லின்மையால் இடர் : - சொல்லும் திற 
னில்லோர்க்கு வாழ்க்கையில் பல இடர்கள் நேரலாம் . 
" மெய்யுடை ஒருவன் சொல மாட்டாமையால் பொய்போ 
லும்மே ! பொய்போலும்மே " என்ற செய்யுளடி இவ்வுண் 
மையை விளக்கும் , 

4. கவரும் சொல் ; - தன் மன த்தெழும் நன்மைக் 
கருத்தின் வழியே நடத்த வல்ல நல்ல கருவி சொல்வன்மை . 
நாட்டுத் தொண்டு நாடும் நல்லோர்களின் வலிமைக் கருவி 
சொல்வன்மை . மக்களைத் திரள் திரளாகக் கூட்டி , அறியா 
மையை ஓட்டி , புத்துணர்ச்சியை யூட்டி , அரசியல் ஊபழல் 
களைக் காட்டி , கிளர்ச்சியை நாட்டி , ஆங்கிலேயரை ஓட்டி , 
விடுதலையை ஈட்டிய அணுகுண்டு எது ? காந்தி அடிகளார் , 
தனித் தலைவர் ஜவகர் முதலியோரின் வைர நெஞ்சங்களி 
லிருந்து வந்த சொல் வன்மையன்றோ ? உணர விரித் 
துரைத்தலை மணம் கமழும் பொன் மலர்க்கொத்து என 
வள்ளுவர் வாழ்த்துவார் . 

சொலல்வலன் சோர்விலன் அஞ்சான் அவனை 
இகல்வெல்லல் யார்க்கு மரிது 
4. திருந்திய பேச்சில் பொருந்திய 

இயல்புகள் . 
1. தெளிவான ஒலிப்பு : - (உச்சரிப்பு ) தமிழ் 
மொழியிலே ஒருவாறு ஒத்த ஓசையுடைய எழுத்துக்கள் 

இலக்கண நூலார் அவற்றிற்கு இடும் பெயரை 
யும் அறிந்து கொள்ளல் பயன் தரும் . 


-குறள் 


சில உள . 


46 


பேச்சுப் பயிற்சி . 


வ - முதல் லகாம் , ள - பொது ளகம் , மு - சிறப்பு 
முகாம் , ண - டண்ணகரம் , -- தர்மகரம் , ன - றன்னகரம் ? 
ற- வல்லின றகரம் , --இடையின ரகரம் , பேச்சிலே இவ் 
வெழுத்துக்களைத் தவறாய் ஒலித்து விட்டால் பெரும் பிழை 
யும் , மாறுபட்ட பொருளும் , மனதிற்கு வெறுப்பும்விளையும் . 
ஒலிப்பு போனால் மொழியின் உயிரே போனது என்று 
கூறலாம் . 

2. விழுங்காமை : - ஈற்று ஒலிகளையும் ஈற்று வார்த் 
தைகளையும் மிகத் தாழ்ந்த குரலில் சொல்லி விழுங்கிவிடு 
கின்ற வழக்கம் சிலரிடம் உண்டு . இதனைச் சிறிது முயன்றால் 
செவ்வனே திருத்திவிடலாம் . 

3. குரல் ; - இடத்திற்கேற்றவாறு குரலில் எடுத் 
தல் , படுத்தல் , நலிதல் முதலிய ஏற்றத்தாழ்வு கவர்ச்சியைத் 
தரும் , வேண்டுமென்றே வலிந்து பேசியது போலில்லாம 
லும் , குரலில் ராகம் போடாமலும் , இயல்பாக இனிமையாகப் 
பேசல் வேண்டும் . அளவுக்கு மிஞ்சிய உரத்த வெடி குரலி 
லும் மிகத் தாழ்ந்த ஈனக் குரலிலும் பேசாமல் போதிய அளவு 
உரத்த குரலில் பேசல் அவசியம் . 

4, வேகம் : மிக விரைவும் , மிக மெதுவுமின்றி 
பேசிச் செல்லல் ஓர் நுட்பத் திறனாகும் . சுருக்கக் குறிப்பு 
களைப் பார்த்துப் பேசப் பயிற்சி தரலாம் . 

5. அமைதி : அச்சம் , கூச்சம் , குழைவு முதலிய 
வையின்றி தன்னம்பிக்கையுடன் தளராத ஊக்கத்துடன் 
அமைதியாக அளந்து அறிந்து உணர்ந்து பேசல் சிறப்பு . 

6. உணர்ச்சி : கூறப்போகும் பொருளின் அவசி 
யத்தையும் ஆழத்தையும் முதற்கண் மாணவர் உணருமாறு 


பேச்சுப் பயிற்சி , 


47 


செய்யவேண்டும் , அவ்வாறு உணரின் உயிருள்ள பேச்சு 
உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் , தானே சசிக்காவிடின் 
பிறரை எங்கனம் ரசிக்கச் செய்ய இயலும் ? 

7. நடிப்பு : அசையாது ஆடாது கையை முன் 
னாலே கட்டிக்கொண்டு கத்துவதும் , மரம்போல விரைத்து 
நிற்பதும் தவிர்க்க வேண்டும் . கையாலும் முகத்தாலும் 
நடிப்பது வாயால் சொல்லும் சொற் பொருளைச் சிறக்கச் 
செய்யும் . அளவுக்கு மிஞ்சி தவைபையும் , கைகளையும் ஆட்டு 
வது சிரிப்பிற்கிடமாகும் . கால் சட்டைப் பைக்குள் கைகளை 
இட்டுக் கொண்டு வில்விசை போன்று , எவ்வி எவ்விப் 
பேசும் பழக்கத்தை மாணவர் எவ்விதமேனும் விட்டொழிக்க 
வேண்டும் . 

8. உரிய சொற்கள் : கொச்சை மொழிகளையும் 
வேண்ட 

டாத சொற்களையும் (வழூஉச் சொற்புணர்த்தல் ) சேர்த் 
தல் பெரும் குற்றமாகும் . கேட்போர்க்கு விளங்காத 
சொற்களைப் பெய்தும் , கடின சொற்களை ஒன்றோடொன்று 
சேர்த்தும் பேசுவது மயங்க வைத்தல் எனும் குற்றமாகும் : 
உரிய இடத்தில் உரிய சொல்லை அமைத்தல் அழகு . அவ 
சியமற்ற அடுக்குத் தொடர்களை அகற்றல் வேண்டும் . சருத் 
துக்கேற்ற சொல்லாகவும் , விளங்கக்கூடிய சொல்லாகவும் 
தெரிந்து சொல்வதே திறமையாகும் . ஆதலால் சொல்லறிவை 
மாணவர்க்குண்டாக்க வேண்டும் . 

19 . நடை : நீண்ட வாக்கியங்களின்றி சிறிய வாக் 
கியங்களாக இருத்தல் நலம் . தித்திக்கும் தெளிந்த செக் 
தமிழ்ச் சொற் செல்வமிருக்க , வாய்க்கு வராத வடசொல்லை 
வலிந்து புகுத்துவது எதற்கு ? தனித் தமிழ் எடை இனித்த 
நல் படை , 


48 


பேச்சுப் பயிற்சி . 


10. வேண்டா ஓசைகள் : திக்கல் , திணரல், 
ஊடே ஆ ! ° ! என ஓசையிடல் இவற்றை இளமையிலே 
நீக்காவிடில் நீண்டு நிலைக்க நேரிடும் . 

11. கருத் தொழுங்கு : கருத்துக்களையும் , எண் 
ணங்களையும் சேகரித்துக் குறித்துப் பின்னர் பல தலைப்பு 
களின் கீழ் பத்தி பத்தியாகச் சிறு குறிப்புகள் தயாரித்து 
வைத்துக் கொள்ளல் பயன் தரும் . ஒரு பத்தியில் ஒரு 
கருத்தே அடங்கிக் கிடக்க வேண்டும் . பேச்சில் காண 
வேண்டிய பத்து அழகுகளை நன்னூலார் நன்கு கூறியுள்ள 
தைச் சிந்தித்து இன்புறலாம் : 
1. சுருங்கச் சொல்லல் 

2. விளங்க வைத்தல் 
3. நவின்றோர்க்கினிமை 4. நன்மொழி புணர்த்தல் 
5. ஓசையுடைமை 6. ஆழ முடைத்தாதல் 
7. முறையின் வைப்பே 8. உலக மலையாமை 
9. விழுமியது பயத்தல் 10. விளங்கு தாரணத்த 
தாகுதல் நூலிற்கு அழகு எனும் பத்தே. 


12. நகைச் சுவை : வீரம் , கோபம் , பயம் , 
சோகம் முதலிய மெய்ப்பாடு தோன்றப் பேசுந் திறம் பெரி 
தும் போற்றற் குரித்து , பிற சுவைகளைக் காட்டிலும் நகைச் 
சுவை தோன்ற ஈவில்வது மிக்க இன்பம் பயப்பது ; கேட் 
போரின் அலுப்பை அகற்றுவது ; கேள்வி எனும் செவி 
உணவிலே உப்பு எனும் உயர் சுவையே நகைச் சுவை எனல் 
பொருந்தும் . சிரிக்கும் திறனில்லார்க்குப் பகற்போதிற் 
கூட உலகமே இருள் மூடிக் காணப்படும் என்கிறார் 
திருவள்ளுவர் . 

( குறள் 199. பண்புடைமை 


) 


பேச்சுப் பயிற்சி . 


49 


13 . 

உவமைகள் மேற்கோள்கள் : ஆங்காங்கு 
நுட்பக் கருத்துக்களை விளக்கும் உதாரணங்களைத் தால் ஓர் 
அழகாகும் . மிகப் பழைய உதாரணங்களையே மீண்டும் 
மீண்டும் சொல்லித் திரிதல் சிந்தனையற்றது . புதிய எடுத்துக் 
காட்டுகளைப் புகுத்தல் வெண்டும் . முன்னோர் மொழிந்த 
பொருளைப் பொன்னே போல் போற்றுதலும் நம் கடமை . 
ஆதலால் ஏற்ற செய்யுளடிகள் , பழமொழிகள் , பெரியார் 
கூற்றுக்கள் , மேற்கோள்கள் முதலியவற்றைக் கூறுவது , பேச் 
சாளரின் பரந்துபட்ட அறிவைப் புலப்படுத்துவதாகும் . 

14 . பண்போடு பேசல் : பிறர் கருத்துக்களை 
மாற்றவோ , மறுக்கவோ, நீக்கவோ தாக்கவோ நேரிட்டால் , 
மரியாதையுடன் , தக்க காரணத்துடன் , சமநிலை நோக்குடன் 
விஷயங்களை விளக்கல் வேண்டும். பிறர் மனம் புண்படாமல் 
சாந்தமாய் நீதியாய் , நன்மை தீமைகளை எடுத்துக் காட்டும் 
திறன் அமைவது அரிது . கடிந்து நீக்க வேண்டிய கசப் 
பான விஷம் போன்ற விஷயத்தைக் கூட , விநயமாய் விளம்பி 
வெற்றி காண்பது திறமையுள் திறமையாகும் . 
வினா: - திருத்திய பேச்சின் நல்வியல்புகள் யாவை ? 

அவற்றைப் பெற உம்முடைய மாணவரை எவ்வாறு 
பயிற்றுவீர் 

( Sec . 46 . 


5. பேச்சுத்திறனை வளர்த்தல் : 

1. வீட்டில் பேச்சு ஆரம்பமாகிறது , ஆதலால் 
பெற்றோர் கொச்சை மொழிகளை அகற்ற வேண்டும் . குழச் 
தைகளோடு பெற்றோர் என் முறையில் உரையாடினால் குழந் 
தைகளும் நன்கு பேசக் கற்றுக் கொள்வார்கள் என்ற 

அவர்களிடம் எடுத்துக் கூறவேண்டும் . 


உணமையை 


50 


பேச்சுப் பயிற்சி . 


2. பிள்ளைகளைத் தாராளமாகப் பேச அனுமதித்தல் : தன் 
வீட்டில் , வழியில் , பள்ளியில் கண்ட காட்சிகளை , நிகழ்ச்சி 
களை அனுபவங்களைத் தாராளமாக எடுத்துக் கூற வாய்ப்பு 
கள் தரலாம் . 3. பிற மாணவரோடு உரையாட அவகாசம் 
தரலாம் . 4. உரையாடற் பாடங்கள் : தொடக்கநிலை வகுப் 
புகளில் குடும்பம் , உறவினர் , பள்ளிக்கூடம் , ஊர் , கோயில் , 
திருவிழாக்கள் முதலியவற்றைப் பற்றிப் பேசலாம் . 5. சிறு 
கதைகள் கூறல் . 6. கதை நடித்தல் , நாடகம் நடித்தல் , 
விகட நடிப்புகளும் , போலி ஈடிப்புகளும் கடித்தல் . 7. படம் 
களைப் பார்த்துப் படித்தலும் பேசலும் . 8. பாட்டுக்களைக் 
கூட்டமாகவும் தனியாகவும் பாடல் , விடுகவிகள், சிறு 
செய்யுட்கள் ஒப்புவித்தல் , சிறுவர்க்கான பாப்பா பாடல் , 
அசைப்பாட்டு , ஆட்டப் பாட்டு , காட்டுப் பாட்டு , கதைப் 
பாட்டு முதலியவற்றைப் பாடல் . வானொலியில் சிறுவர் 
பகுதி ஒலிபாப்புகளைக் கவனிக்கும்படி செய்யலாம் . அவை 
போன்றே நடிக்கலாம் . 9 . மாணவர் சொற்பொழிவுக் 
கழகங்கள் , தர்க்கக் கழகங்கள் நடத்தல் . 10. சரித்திரம் 
பூகோளம் ஆகிய பாடங்களிலும் , வினா விடைகளை நன்கு 
பிழையறக் கூறல் , 11. வாய் மொழி சம்பந்தமான விளை 
யாட்டுக்கள் ஆடல் , ( விளையாட்டு முறையில் காண்க . ) 

ஆகவே உணர்ந்த உணர்ச்சிகளை , எண்ணிய எண் 
ணங்களை எவ்விதமாயினும் வெளியிடச் சந்தர்ப்பங்கள் தால் 
வேண்டும் . மாணவர்கள் இன்பமாய் , இயற்கையாய் , ஏராள 
மாய்த் தாராளமாய்ப் பேச வசதிகள் , வழிகள் வகுக்க 
வேண்டும் . 
வினா : - 1. பேச்சுப் பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள 
மாணவர்களுக்குப் பாடசாலையில் கிடைக்கக் கூடிய வசதி 
களை விவரிக்க . 

(Sec . 52. ) 


பேச்சுப் பயிற்சி . 

51 
6. மாணவர் பேச்சில் காணும் குறைகள் . 

திருந்திய பேச்சில் பொருந்திய இயல்புகள் எனும் 
தலைப்பின் கீழ்க் கூறியவற்றை இங்கு ஏற்ப மாற்றிச் சேர்த் 
துக் கொள்க . 

சாதாரணமாக மாணவர் பேச்சில் காணும் 
குறைகளைக் கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம் ; 

1. குரல் குற்றம் : - உச்சரிப்புப் பிழை , உணர்ச்சி 
யில்லாத் தன்மை , திக்கல் , திணரல் , கொன்னல் . 

2. சொல்குற்றம் : - கொச்சை , உரிய சொல் இன்மை , 

3. மனக்குற்றம் : - பயம் , அச்சம் , அவைக்கூச்சம் 
நடுக்கம் , படபடப்பு மிக மெதுவாகப் பேசல் , நிதானமின்மை 

4. உடற்குற்றம் : - அசைதல் , ஆடல் முதலிய 
பழக்கம் , காதுமந்தம் , மூக்கில் , தொண்டையில் சதை 
வளர்ச்சி . 5. சொற்றொடர்க் குற்றம் 6. பொருள் தொடர்க் 
குற்றம் . 

1. உச்சரிப்புப் பிழைகள் : தமிழ் மொழியில் சில 
எழுத்துக்கள் நுண்ணிய ஓசை வேறுபாடுடையன ; மேலும் 
அவற்றை ஒலிக்க நாக்கின் சுழற்சியும் , முயற்சியும் அதிகம் 
தேவை . ஆதலால் அவ்வொலிகளை ஒலிப்ப சிரமம் , 
அவ்வெழுத்துக்களாவன : - ல , ள , ழ - ண , ந , ன -1 , ற 
தமிழ் நாட்டின் சில பகுதியார் ஒருசில வார்த்தைகளை பிழை 
பட உச்சரிப்பார் ; முப்பது , எண்பத் தொன்று , வாழைப் 
பழம் முதலிய சொற்களை அவர்கள் தவறாக ஒலிப்பதை 
எழுதும்போது நினைத்தாலே சிரிப்பு வருகிறது . இவற்றை 
எல்லாம் திருத்த வேண்டியது நம் கடமை . 

2. கொச்சை மொழிகள் : சிற்றூர்களிலும் , 
பேரூர்களிலும் வழக்கமாகச் சில சொற்கள் பிழையாகப் 


பது 


52 


பேச்சுப் பயிற்சி . 


பேசப்பட்டு வருகின்றன . ஆத்துக்கு , ஆட்டுக்கு , ஆம்படி 
யான் , தாப்பாள் , சுவற்றில் , துகையல் , தொப்புள், தொவக் 
கம் , வாவு சிலவு , எழவு, எடறு , உடம்படிக்கை முதலியவை 
போன்ற ஏராளமான உருச் சிதைந்த சொற்களைக் கேட்கின் 
றோம் . எக்காலத்திலும் எல்லாரும் இச் சொற்களை ஒழுங் 
குற ஒலிக்கத் தெரிய வேண்டும் , சொற்களின் பாதங்களை 
நீட்டியோ , வெட்டியோ, மிகத் திரித்தோ, கத்தரித்தோ 
கூறுவதால் நாளடைவில் உருச்சிதைந்து வழுச் சொற்களாக 
வளர நேரிடுகின்றது . 

3. உரிய சொல் இன்மை : ஏற்ற சொற்களை ஏற்ற 
இடத்தில் போடாமை , பொருளுக்கேற்ற சொல் இன்மை , 
பொருளைப் புரிந்து கொள்ளாது சொற்களை வழங்கல் முத 
லிய குறைகளை அகற்ற வேண்டும் . 
4 . 

அச்சம் : பயம் , சபைக் கூச்சம் , உடல்நடுக்கம் 
படப்படப்பாய் விரைவாய்ப் பேசல் , மிக மெதுவாய்ச்சொற் 
களுக்கூடே நீண்ட நேரம் எடுத்து சிர்தித்துப் பேசுதல் , 
நிதானமில்லாமல் பேசுதல் இவை மனம் பற்றிய குற்றம் . 

5 . காது மந்தம் : காது கேட்காவிடில் பேச்சைக் 
கூர்ந்து கேட்டுக் கற்க இயலாது . 

6. சொற்றொடர்க் குற்றங்கள் : வாக்கியங்களைச் 
சிந்திக்காது வந்தவாறு தொடங்குதல் , முடிக்காது இடையில் 
விட்டு விடல் , எழுவாய்க் கேற்ற பயனிலை இன்மை , ஏற்ற 
இடத்தில் சொற்களிட்டுச் செல்லாமை முதலிய பிழைகள் 
நீக்க வேண்டும் . 

7. பொருட்டொடர்க் குற்றம் என்பவை : கூறியது 
கூறல் , மாறுபடக் கூறல் , குன்றக் கூறல் , மிகைப்படக் கூறல் , 
வெற்றெனத் தொடுத்தல் , சென்று தேய்ந்திறுதல் , மற் 
றொன்று விரித்தல் முதலிய குற்றங்கள் (நன்னூலில் கூறியவை ) 
சொற்பொழிவிலே , அல்லது தொடர்ந்த பேச்சிலே சேரிடா 
வண்ணம் கவனிக்க வேண்டும் . 


பேச்சுப் பயிற்சி . 


53 


7. பேச்சுப் பிழை முறைகள் . 

1. ஆசிரியரின் பேச்சு ; தமிழாசிரியர் மட்டும் 
நற்றமிழில் பேசிவருவது போதாது . பிற ஆசிரியர்களும் 
எளிய தமிழிலாயினும் பிழையறப் பேசல் வேண்டும் . 
ஒண்ணு , மூணு, ஒம்போது என ஆசிரியர் பேசின் , ஐயோ ! 
தமிழ் எப்படித் திருத்தும் ? மாணவர் எண்களை முதலில் 
தப்பிதமாகச் சொல்லிச் சொல்லிப் பழகிப் பின்னர் , எழுத 
ஆரம்பிக்கையில் தப்பி தமாகவே எழுதுவார் . 

காரணம் 
என்ன ? எவ்வழி ஆசிரியர் அவ்வழி மாணவர் . 

ஆதலால் 
ஆசிரியர் பேச்சானது சிறந்த முன் மாதிரியாய்த் திகழல் 


வேண்டும் . 


2. சூழ்நிலைப் பழக்கத்தால் கொச்சை மொழி : 
பள்ளிக்கு வருமுன்னர் பிள்ளைகள் பெற்றோருடனும் மற் 
றோருடனும் நெருங்கிப் பழகி , அவர்கள் பேசும் கொச்சை 
மொழிகளைப் பழகிக் கொள்கின்றனர் . இவற்றைப் படிப் 
படியாக அகற்றல் வேண்டும் . ஒவ்வோரூரிலும் வழங்கும் 
கொச்சை மொழிகளைத் திரட்டிச் சரியாக எழுதி ஓர் பட்டி 
யல் தயார் செய்து அடிக்கடி மாணவர் பார்க்கும் இடத்தில் 
தொங்கவிடல் நலம் தரும் . இவ்வார்த்தைகளை வாக்கியங் 
களில் பல இடங்களில் பயிற்சிக்க வேண்டும் . 


3. உச்சரிப்புத் திருத்தல் : ஒத்த ஓசையுடைய 
தமிழ் எழுத்துக்களை ஒழுங்குற ஒலிப்பது கடினம் . ஆரம் 
பத்திலே அவற்றை நன்கு பயிற்றல் அவசியம் . பிழைபட்ட 
ஒலிப்புப் பதிந்துவிடின் பின்னால் திருத்த எடுக்கும் பெருத்த 
முயற்சிகூட வீணாகும் . திருத்தும் வழிகள் : 


பேச்சுப் பயிற்சி , 


54 


( க ) ஆசிரியர் சிறந்த முன் மாதிரியான ஒலிப் 
புடையராகத் திகழல் வேண்டும் . 

( உ ) ஒலியியலறிவு :- எழுத்துக்கள் பிறக்கும் 
இடத்தையும் , நாக்குச் சுழலும் விதத்தையும் , ஒலி உறுப்புக் 
களின் நிலையினையும் பற்றிய தெளிந்த அறிவு ஆசிரியர்க் 
கவசியம் , அவற்றைப் படத்திலும் நேரிலும் காட்டி 
விளக்கலாம் . கண்ணாடியில் காட்டியும் உணர்த்தலாம் . 

வாய்மொழிப் பயிற்சிகள் : அசைப் பாட் 
டுக்கள் , கதைக் கீதங்கள் , பழமொழிகள் , சிறு செய்யுட்கள்? 
கூறச் செய்யலாம் . கடின ஒலிகள் அடிக்கடி இவற்றில் 
பயின்று வருமாறு இவை அமைர் திருத்தல் நலம் . 

( ச ) மூச்சுப் பயிற்சிகள் : - ஒலித்தல் கருவி 
களிலே வேர் போன்றது நுரையீரல் . வெளி விடுதற்குரிய 
காற்றினை சந்தர்ப்பத்திற் கேற்ப அடக்கி ஆளுவது நுரை 
யீரலே . நுரையீரல் வலிமை இழப்பின் உரை ஒருபோதும் 
ஒழுக்குற அமையாது . மூச்சுப் பயிற்சிகள் நுரையீரலுக்கு 
வலிமையூட்டும் . பலூனை ஊதுதல் , இறகை ஊதி விளை 
யாடல், மூச்சு வாங்கி வெளியடற் பயிற்சிகள் முதலியவை 
தேவையறிந்து குழந்தைகட்குக் கொடுக்கலாம் . 

டு ) நா பிறழ்ச்சி வாக்கியங்களை அடிக்கடி பயிற்று 
வதால் , நாக்குத் திருந்தும் . ஊர்ப் பூவரசெல்லாம் என் 
பூவரசு ; யார் தைத்த சட்டை ; எங்கள் பாட்டன் தைத்த 
சட்டை ; ஓடும் நரியிலே ஒரு நரி கிழ நரி ; கிழகரி முதுகிலே 
ஒருபிடி நரை மயிர் ; ஆற்றில் வெள்ளம் வந்தது ; வாழைப் 
பழம் அழுகிக் கீழே விழுந்தது ; ஏசுவின் மலை மொழி 


பேச்சுப் பயிற்சி , 


55 


இனிய மணி மொழி ; பற்றுவிடற்குப் பற்றுக பற்றற்றான் 
பற்றினை முதலிய சொற்றொடர்களைப் பலமுறை சொல்லச் 
சொல்ல நாக்குத் திருந்தும் . 

( சு ) நா நெகிழ் பயிற்சி : ஒரே ஒலியைப் பன் 
முறை கூறுங்கால் நாக்கு நன்கு செகிழ்ந்து விரைந்து இயங் 
கும் . ( உ - ம் ) ல , ல , ல , லா ; லி , லி , லி , லீ ; லு , லு , லு , லூ ; 
லெ , லெ , லெ , லே - முன்னர் எழுத்து வரிசைகளை ஒப்பிக் 
குப் பழக்கம் இருந்தது ; இப்போது குறைந்தது . இப்பழக் 
கம் எழுத்தொலிகளை நன்கு நிலைநாட்டமிக்கத் துணை புரிவது . 
மு , ழா , N , K , ழு , மூ , ழெ , ழே , ழை - என்ற வரிசையில் 
விரைவாய்க் கூறலால் ஒலிப்புத் திறமை வளரும் . 

( எ ) காது மந்தமாயின் பேச்சுத் திறமையும் 
குறையும் . பெற்றோர் ஒத்துழைப்பால் மருத்துவ உதவி 
அருளலாம் , உடற் பயிற்சியால் காதின் தசை நார்கட்கு 
வலுவுண்டாக்குவதால் சிறு குறைகள் நீங்கும் , 

( அ ) செவிப்புலப் பயிற்சி வாயிலாகக் கூர்ந்து கவ 
னிக்கும் திறமையை வளர்க்கலாம் . பறவை . விலங்குகளின் 
கத்து தல் , பலவகை உலோகங்களை நாணயங்களைத் தட்டுதல் 
இசைக் கருவிகளை ஒலித்தல் , கடிகையை காதுக்கருகில் 
வைத்தல் , இசைச் சுரங்களைப் பாடல் , முதலியவைகளைக் 
கண்டறியப் பயிற்சிப்பதால் நுண்ணிய செவிப்புலம் விருத்தி 
யாகும் . 

( க ) பேச்சுறுப்புகளில் கோளாறு : தொண்டை 
சதை , மூக்கடியான் போன்ற குறைகளைச் சத்திரச் சிகிச்சை 
யால் அகற்றலாம் . திக்கல் , கொன்னல்வாயுள்ள சிறுவரை 
அநுதாபங்காட்டித் தங்கள் குறையை மறக்கத் துணை புரிய 
லாம ; ஏளனம் செய்யலாகாது . ஆகவே மேற்கண்ட உட் 
பிரிவுகள் ஒலிப்பினை வளர்க்கும் வழிகளாகும் . 


56 


பேச்சுப் பயிற்சி , 


மனம் 


4. பயத்தின் பயன் : பயத்தாலும் , கூச்சத்தாலும் 
போதிய அளவு பொருள் தெரியாததாலும் மாணவர் திக்கு 
வர் ; திகைப்பர்; உணர்ச்சியற்று உரைப்பர் . அன்பாக 
ஆதரவாக நடப்பின் அழகாகப் பேசுவர் . கூச்சம் நீங்க 
முதலில் பிற மாணவரோடு சேர்ந்து பாடவும் பேசவும் 
நடிக்கவும் பயிற்சி தந்து , பின்னர் தனிப் பயிற்சிகள் தாலாம் . 

5. பேச்சுப் பிழை திருத்துங்கால் பல விதிகளைக் 
கைக் கொள்ளல் நலம் . 

( அ ) மாணவரைக் குறித்துக் காட்டி எளனம் 
செய்யலாகாது . அன்பாக ஆதரவாக கடத்தல் வேண்டும். 

( ஆ ) பிற வேலைகள் : இடர்ப்பட்ட மாணவர் 

புண்படாமலும் தாழ்வுணர்ச்சியால் தளராமலும் 
இருக்க, வேறு கைவேலை , எழுத்துவேலை , ஓவியம் முதலியவை 
கொடுத்து அவனவன் திறமையை ஆசிரியர் அறிந்து 
போற்றல் வேண்டும் . கருத்தைப் பேச்சுமூலம் வெளியிட 
இயலாதான் வேறு வழியில் வெளியிடும் திறமை பெற் 
றிருக்கலாம் . 

( இ ) பொதுப்படத் திருத்தல் : பல மாணவர்கள் 
செய்யும் பிழைகளை ஆசிரியர் தம் ஏட்டில் குறித்து 
வைத்து , மாணவர் அனைவர்க்கும் விளக்கித்திருத்தல் நல்லது . 
தனியாக மாணவரை அழைத்தும் பிழைகளைத் திருத்தலாம் . 
ஒருவன் பிழையைச் சுட்டிக் காட்டி , அவன் வருந்துமாறு 
பிழை திருத்தல் முறையன்று . 

( ஈ ) தன்னுணர்வைத் தவிர்த்தல் : சபையைக் 
கண்டவுடன் சபைக் கூச்சம் ஏற்படுகிறது . அதாவது நாம் 
வல்லவர்கள் முன்னிலையில் நிற்கிறோம் ; நம் பேச்சில் பிழை 


பேச்சுப் பயிற்சி , 


57 


காணில் இழிவாகும்- என்பன போன்ற உணர்ச்சிகள் 
மாகாது உதவ வேண்டும் ; வக்கம் ஊட்ட வேண்டும் . தன் 
னுணர்ச்சியை நீக்க முயலும் ஆசிரியர் சிலர் அதனையே 
உண்டாக்கி விடுகின்றனர் , சபையைக் கண்டு பயந்து நடுங் 
காதே- என்றெல்லாம் எதிர்மறையில் சொல்லலாகாது . 


ଭା 1. புதிதாகப் பள்ளிக்கூடம் வரும் மாணவர்கள் 
பேச்சில் பொதுவாகக் காணப்படும் குறைகள் எவை ? 
அவற்றை எப்படித் திருத்தலாம் என விளக்கிக் கூறுக . 

( Sec . 45 Ele 47 ) 
2. முதல் வகுப்பில் பிழைபட்ட பேச்சைத் திருத்த 
எவ்வழிகளை மேற்கொள்வீர் ? 

( Sec . 52 ) 
3. சாதாரணமாய் எவ்வொலிகளை மாணவர்கள் 
பிழையாய் உச்சரிக்கின்றார்கள் ? அவற்றைச் சரியாக உச்சரிக் 
கச்செய்ய எம்முறைகளைக் கையாளுவீர்கள் ? ( Ele . 45 ) 
8. உரையாடற் பாடம் நடத்தலின் 

நோக்கம் . 
உரையாடல் என்பது ஒருவர் பேசுவதை ஒருவர் 
கேட்பதும் , வினாவுவதும் விடை கூறுவதுமாகும் . உரை 
யாடல் ஒரு கலை . உரையாடல் பயிற்சிகள் தருதல் அவசி 
யம் என்று சிறிது காலத்துக்கு முன் வரை கல்வியாளர் கருத 
வில்லையாம் . பள்ளிக்கு வருமுன்பே குழந்தைகள் உரையாட 
லில் ஓரளவு பயிற்சி பெற்றிருக்கின்றனர் . அதுவே மொழி 
யிலே தொடக்கப் பயிற்சி . அது பயன்படுத்தற்குரிய சீரிய 
பயிற்சியாகும் . பேச்சுப் பயிற்சியின் நோக்கங்களாக முன் 
கூறப்பட்டவை இங்கே பொருந்தும் . ஆதலால் சுருங்கக் 
கூறிச் சொல்லலாம் : 


58 


பேச்சுப் பயிற்சி . 


1. உரையாடல் சொல்லறிவை வளர்க்கிறது . 
சொல் தனித்தனியாய் நிற்கையில் பொருள் சிறப்பதில்லை . 
சொற்றொடரில் இடம் நோக்கிச் சொற்களுக்குத் தனிப் 
பொருள் பிறக்கும் . வாக்கியங்களில் சொற்களை வழங்கப் 
பன்முறை பயிற்சி அளிக்க வேண்டும் . 

2. கருத்துக்களைத் தொடர்பாக வரிசையாகக் 
கூறவும் , பிறர் கருத்தை உணரவும் பழக்கல் ஒரு நோக்கம் .. 
மாணவர்கள் எந்த அளவுக்குக் கிரகித்துள்ளனர் என்பதை 
அவர்களுடைய வினாக்களும் , விடைகளும் வெளிப்படுத்தும் . 

3. ஊக்கமாய் , உணர்ச்சியாய் , இயற்கையாய் ,இன்ப 
மாய்ப் பேசுவதற்கு ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்க உரை 
பாடல் உதவும் . 

4. சிந்தனா சக்தியைத் தூண்டலாம் . வினாக்கட்குச் 
சிந்தித்து உடனே பதில் சொல்லிப் பயிற்சிபெறுகின்றனர் . 

5. உரையாடுங்கால் பிறர் கருத்துக்கு மதிப்பீந்தும் 
மரியாதையோடு மறுத்தும் , பேசக் கற்பித்தலால் நற்குணம் 
உண்டாகும் . தக்க காரணங்காட்டித் தம் கொள்கைகளை 
நிலைநிறுத்த முயலும் போது ஆராய்ச்சித் திறன் அதிகரிக் 
கும் . 

6. உரையாடல் மூலம் நட்பையும் நல்லெண்ணத் 
தையும் வளர்த்துக் கொள்ளும் வழி வகைகளை மாண 

ணவர்க்குப் 
பள்ளியிலே பயிற்றுவித்தல் பயன் தரும் . 

7. பள்ளியில் நீண்ட சொற்பொழிவு கேட்பதால் 
உண்டாகும் அலுப்பையும் சலிப்பையும் அகற்ற நல்ல கருவி 
உரையாடல் , 


பேச்சுப் பயிற்சி , 


59 


9. உரையாடலுக்குகந்த பொருட்கள் . 

அரசியலாரின் ஆரம்பப் பாடசாலைப் பாடத்திட்டம் 
உரையாடலை வற்புறுத்துமாறு : -- 

1. ஆரம்ப ஆண்டின் முதல் ஒன்றிரண்டு மாதங்களில் 
அளவளாவிப் பேசி நட்புக் கொள்க . 

2. எஞ்சிய மாதங்களில் உரையாடற்கும் , கதைக்கும் 
வேளைகள் ஒதுக்குக . 

3. நல்ல பேச்சியல்புகளைப் பெருக்குக . சொற்றொ 
கையை வளர்க்கும் நோக்கோடு உரையாடல் நடத்துக . 

4. உரையாடற்குரிய பொருள் குழாதை மனப் 
பான்மைக் குகந்ததாய் பற்றுதல் மிகுந்ததாய் , அறிவிற் 
கெட்டியதாய் , அனுபவத்திற் கொட்டியதாய் இருத்தல் 
வேண்டும் . 

முதலிரண்டு வகுப்புக்குரிய பாடத் திட்டம் குறிப்பு : 
1. பிள்ளைகள் - வயது , பெயர் , உணவு , விளையாட்டு , 


உடை 


2. குடும்பம் : பெற்றோர் , உடன் பிறந்தோர் , உறவினர் 

3. வீடு : - தளம் , சுவர் , கூரை, அறைகள் , ஜன்னல் 
கதவு . 

4 , பாடசாலை : - வகுப்புக்கள் , தலைமை ஆசிரியர் , 
சாமான்கள் , தோட்டம், விளையாட்டிடம் . 

5. மிருகம் :- தீனி, பழக்கம் , குணம் , பயன் . 

6. நற்பழக்கம் : - தினசரிக் கடமை , பெரியோரிடம் 
மரியாதை, வந்தனம் கூறல் , சுத்தம் , பேச்சு . 

7. தொழிற்கள் . கருவிகள் 
8. பண்டிகைகள் . 


60 


பேச்சுப் பயிற்சி , 


வினா 1. கீழ் வகுப்புக்களில் உரையாடல் பாடம் நடத்து 
வதின் நோக்கம் என்ன ? உரையாடற் கேற்ற பொருட்கள் 
எவை ? 

( Sec. 43) 
3 , 4 , 5 - வகுப்புகட்குரிய உரையாடற் பாடங்கள்; 

மேற்கூறிய முதலிரண்டு வகுப்புகட்குரிய வற்றோடு 
இவற்றையும் கூட்டிக் கொள்க . 

1. சிறு நிகழ்ச்சிகளை எடுத்துக் கூறலும் உரை 
யாடலும் . 

2. சிறு கதைகள் கூறல் . 
3 . 

ஆங்காங்கு பார்த்த சிறு காட்சிகளைப் பற்றிக் 
கூறல் . 

4. சமாச்சாரங்களைத் தெரிவித்தல் . 
6 , 7 , 8 - வகுப்புகட்குரிய உரையாடற் பாடத் திட்டம் . 

1 . தனிப்படங்கள் , தொடர் படங்கள் முதலியவற்றை 
வாய் மொழியாக விளக்குதல் 
2 . 

சரித்திரம் , இலக்கியம் முதலியவற்றில் முக்கிய 
பாகங்களை நாடக முறையில் சம்பாஷித்தல் , 
3 . 

கதை சம்பந்தமான பல்வகைப் பயிற்சிகள் தருதல் . 


10. கதை சொல்வதின் முக்கியமும் 

நோக்கமும் . 


1. இன்பம் : - கரும்பை விரும்பா எறும்பில்லை ; 
கதையை விரும்பா சிறுவரில்லை. மனித வாழ்க்கையில் 
பண்டைக் கால முதல் கதைகள் அளவற்ற ஆனந்தத்தை 
அளித்து வந்திருக்கின்றன. ஆகவே மனதிற்கு இன்பம் 
அளிப்பதே கதை சொல்வதின் முக்கிய நோக்கம் . 


பேச்சுப் பயிற்சி . 


61 


2. கவனிக்கும் திறமை : மாணவன் கதையை 
மெய்மறந்து கேட்கின்றான் . கொஞ்சமும் விடாது , கதைப் 
போக்கில் ஈடுபட்டு விடுகிறான் . ஆதலால் கவனிக்கும் 
திறமை வளர்கிறது . 

3. உணர்ச்சி : கதைகள் மூலமாகப் புதுப் புது 
உணர்ச்சிகளைத் தூண்டலாம் . குழர்தைகளின் மனவெழுச் 
சிகளைத் தட்டி எழுப்பக் கதைபோன்ற நல்ல கருவி காண 
முடியுமா ? 

4. கற்பனை ஊட்டல் : கதையை ஒரு மொழிச் 
சித்திரம் எனலாம் . வர்ணச் சித்திரம் எவ்வாறு இன் 

ன்பமான 
பல கற்பனை ஊற்றுக்களை உண்டுபண்ணுகின்றதோ , அது 
போன்றே கதைச் சித்திரமும் கற்பனையை அளிக்கின்றது . 

5. அறிவு வளர்ச்சி : கதைகள் வாயிலாகப் பல் 
துறை அறிவை வளர்க்கலாம் . பலராட்டுக் கலாச்சாரல் 
களும் , பண்டைய வரலாறுகளும் , பண்பாடுகளும் , பழக்க 
வழக்கங்களும் கதைகள் மூலம் கற்பிப்பது கடினமன்று . 

6. நற்குணப் பயிற்சி : முன்னர் கூறியாங்கு 
உணர்ச்சிகளைத் தட்டி எழுப்பி , நன்னடக்கையில் பற்றுதலை 
உண்டுபண்ணக் கதை வன்மையான கருவி . " அரிச்சந்திரன் 
கதை கேட்டதால் சத்தியநெறிப் பற்று என் உள்ளத்தில் 
வற்றெடுத்தது " - என்றார் நம் காந்தியடிகளார். கிறிஸ்து 
பெருமான் கதைகள் வாயிலாகவே தம் அறநெறிக் கருத்தை 
அள்ளி வழங்கிச் சென்றுள்ளார் . ஆகவே பக்தி , அன்பு , 
கருணை முதலிய கதை மணிகளை பங்கமில்லாத் தங்கமய 
மான பாலர் உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாகப் பதித்து 
விடலாம் . 


62 


பேச்சுப் பயிற்சி , 


7. பள்ளி விருப்பம் : பள்ளி வாழ்க்கையை இன்ப 
மாக மாற்றுகின்றது கதை . குழந்தைக்குக் கதை என்றாலே 
ஒரு களிப்பு ; மாம்பழக் கன்னத்திலே மலர்ச்சி ; முகத்திலே 
சிரிப்பு . 
8 . 

நட்பு : ஆசிரியர்பால் விருப்பமும் நட்பும் வளர் 


கின்றது . 


9. சொல்வன்மை : கதையைத் தொடர்ந்து சொல் 
வதால் சொல்வன்மையும் ஞாபகச் சக்தியும் வளர்கின்றன. 
குழந்தை கதை சொல்லும் பொழுது தானாகவே உணர்ச்சி 
யுடனும் , உற்சாகத்துடனும் , ஆனந்தத்துடனும் , அபிநயத் 
துடனும் சொல்லி 

ன்பமடைவதை நாம் கண்டு களித் 
துள்ளோம் . 

10. சொற்றொகை விருத்தி : பல புதுச் சொற்களை 
கதையில் இடத்திற் கேற்ப உபயோகப்படுத்த மாணவர் 
பயிற்சி பெறுகின்றனர். 

11 . இலக்கியச் சுவையைப் பிற்கால வாழ்க்கை 
யிலே உண்டாக்கக் கதைகள் துணை புரியும் . ஆகவே சொல் 
வன்மையை உண்டு பண்ணவும் , வாய்மொழிப் பயிற்சிகள் 
அளிக்கவும் கதை பெரிதும் பயன்படுகின்றது என்பதை 
நன்கரியலாம் . 
வினா: 1. கதை சொல்வதன் முக்கியத்தைக் கூறுகள் 

( Ele . 42 ) 
2 , கதை சொல்லல் வாய்மொழிப் பயிற்சியில் 
என்ன இடத்தைப் பெற்றிருக்கின்றது என்பதை விளக்குக . 

( Sec . 48 ) 
11. சிறுவர் கதைகளின் தன்மை . 

1. மாணவரின் வயது , அறிவு , மனநிலை அனுபவம் , 
ஆசை முதலியவற்றிற்கு ஏற்றவைகளாய் கதைகளைத் தெரிந் 
தெடுத்தல் வேண்டும் . அவர்களின் வாழ்க்கையோடு சம்பர் 
தப்பட்டதாய் அறிவுக்கு எட்டியதாய் கதை அமைதல் 
வேண்டும் . 

தாங்கள் காணும் மிருகங்கள் , பட்சிகள் , காட்சி 
கள் பற்றிய கதைகளை இலகுவில் விளங்கிக் கொள்வார்கள். 


பேச்சுப் பயிற்சி . - 


63 


2. நீளம் : பிள்ளையின் வயதிற்கும் வளர்ச்சிக்கும் 
பொருந்துமாறு கதையின் நீளத்தைக் கட்டுப்படுத்த வேண் 
டும் . வாய்க்கு வராத வர்ணனைகளும் , வேண்டாத விபரங் 
களும் , உதவாத உட்கதைகளும் சேர்க்காமல் சுருக்கமாகக் 
கதையை அமைப்பதே நலம் . 

3. பயமூட்டும் கதை : இளம் வயதில் பயமூட்டும் 
பேய் , பூதம் , பிசாசுக் கதைகளைச் சொல்வதைக் காட்டிலும் 
வேறு பெரிய தீமை இல்லை எனலாம் . அந்தோ ! 

அந்தோ ! இக் 
கதைகள் மலர் போன்ற மாசற்ற இனம் மனதை மடியத் 
தீய்க்கும் கொடிய நெருப்பு என வெறுத்தல் வேண்டும் . 

4 , தீய , பயனில்லாக் கதைகள் : அடுத்துக் 
கெடுத்தல் , வஞ்சனை செய்தல் , ஏமாற்றல் போன்ற பஞ்ச 
தந்திரக் கதைகளையும் கள்ளமில்லாப் பிள்ளை உள்ளத்தில் 
கற்பிக்கலாகாது . 

5. சோகக் கதைகள் : துக்ககரமான முடிவுகளும் 
துயரம் நிறைந்த நிகழ்ச்சிகளும் , நிறைந்த கதைகளையும் 
சிறுவர்க்குப் போதிக்காமல் பெரும்பாலும் நீக்கல் வேண்டும் . 

6. செயல் நிறைவு : சிறுவர்க்குரிய கதைகள் 
நடிப்பிற்கும் ஆட்டத்திற்கும் சம்பாஷணைக்கும் பெரிதும் 
இடம் தரத்தக்கனவாய்த் திகழல் வேண்டும் . 

7. திரும்ப வரும் சொற்களைக் கொண்டுள்ளவை 
வந்த சொற்களும் சொற்றொடர்களும் மீண்டும் மீண்டும் 
வரும் கதைகள் குழந்தைகட்டு மிக எளிதாய் இன்பமாய் 
ஏற்றதாய் விளங்கும் . இத்தகைய கதைகளை இந் நூலாசிரி 
யர் எழுதியுள்ள " சிறுவர் இன்பம் ” எனும் நூலில் கண்டு 
கற்பித்து இன்புறலாம் . ரஷ்ய நாட்டு முள்ளங்கிக் கதை , 
வால் போச்சு கத்தி வந்தது டம் ! டம் !! டம் !!! முதலியவை 
இவ்வகைக் கதைகள் . 


64 


பேச்சுப் பயிற்சி , 


8. நகைச்சுவைக் கதை : நல்ல சிரிப்பு நரம்பு 
கட்கு வலுவூட்டும் . பூரண வாழ்க்கைக்குரிய பொலிவை 
நகைச் சுவை அளிக்கும் . ஆதலால் வேடிக்கை நிரம்பிய 
கதைகளை கற்பித்தல் மனதிற்கும் , உடலுக்கும் ஆரோக்கி 
யத்தை உண்டு பண்ணும் . சில நிகழ்ச்சிகளையும் , கதைப் 
பாத்திரங்களின் கூற்றுக்களையும் , புத்தி விசாலத்தையும் 
நினைத்து நினைத்து குலுங்கக் குலுங்கச் சிரித்து மகிழ் 
கின்றோமல்லவா ? வீரமா முனிவர் எழுதிய அவிவேக பூரண 
குரு கதையை எப்பொழுது நினைப்பினும் சிரிப்பே . 
9 . பலவகைக் கதைகள் : 

கட்டுக் கதைகளும் , 
மாயா வினோதக் கதைகளும் , புராணக் கதைகளும் , சரித் 
திரக் கதைகளும் , பெரியார் வரலாறுகளும் மாணவர் திறனுக் 
கேற்பத் தேர்ந்தெடுத்துக் கற்பித்தல் பெரிதும் நலன் தரும் . 


வினா - முதல் வகுப்புக்கான கதைகள் எத்தன்மையன 
வாய் இருத்தல் வேண்டும் ? 

( Ele. 42 ) 


12. கதை கூறும் ஆசிரியரின் தன்மை . 

1. முன் தயாரிப்பு : என்ன ! இது கதைதானே 
என்று இளிவாகக் கருதலாகாது . கதை 

சொல்லல் 

ஒரு 
கலையாகும் , கதை கருத்துக்கு விருந்து , கற்பனைச் சிற்பியின் 
கையில் கதை ஓர் சொல் ஓவியம் . ஆதலால் கதையை 
வகுப்பிற்குச் செல்லுமுன் நன்கு சிந்தித்து ஆயத்தம் 
செய்து செல்ல வேண்டும் . கதை விஷயங்களைப் பல தலைப்பு 
களின் கீழ் ஒழுங்குபடுத்தி மனக்கண் முன் ஒரு நிழற் படம் 
போல காண வேண்டும் . 


பேச்சுப் பயிற்சி . 


65 


கதையை 


2. தெளிந்த அறிவு : கதைப் பாத்திரங்களின் 
குணச் சிறப்பு , இழிவு, நாட்டின் நிலைமை , கதை நடந்த 
காலத்திய பழக்க வழக்கங்கள் , சூழ்நிலை முதலியவற்றைப் 
பற்றி தெளிர்த திட்டவட்டமான அறிவு பெற்றிருத்தல் 
அவசியம் . 

3. சொல்லல் : கதையை வாசித்துக் காட்டினால் 
சுவை பிறக்காது . அடிக்கடி எழுதி வைத்துள்ள குறிப்பு 
களைப் பார்த்துச் சொல்வதினால் கதையின் உணர்ச்சியும் , 
உற்சாகமும் தடைப்படும் . 

மனனம் செய்து 
ஒப்புவித்தலும் சுவை பயக்காது . கதையிலுள்ள மிகமுக்கிய 
மான சிறந்த பகுதிகளை வேண்டுமெனில் சிறிது மனனம் 
செய்து கொள்ளலாம் . 
4. சொற்கள் : 

கதையில் வரும் கடின சொற் 
களையும் , சொற்றொடர்களையும் ஆசிரியர் நன்கு தெரிந்து 
கொள்ள வேண்டும் . தொடர் கதையில் , மீண்டு மீண்டும் 
வரும் சொற்களையும் , சொற்றொடர்களையும் நன்கு மனதில் 
பதித்து மாற்றாது சொல்ல வேண்டும் . 

5. உணர்ச்சி : தான் கூறும் கதையில் தானே 
ஈடுபட்டு , லயித்துச் சுவைத்துச் சொல்ல வேண்டும் . பல் 
வேறு சந்தர்ப்பங்களில் கதா பாத்திரங்களுக்கு சேரிடும் 
நிகழ்ச்சிகளைத் தமக்கு நேர்ந்ததாகவே பாவிக்கும் திறமை 
உண்டாயின் கதையை உணர்ச்சியுடன் கூறலாம் . நல்ல 
நடிப்பும் , ஏற்ற குரலும் உணர்ச்சியூட்டத் துணை புரியும் . 

6. பிற சிந்தனையறல் : கதையிலேயே கருத்தை 
எல்லாம் செலுத்தி , தன்னையும் புறவுலகத்தையும் மறந்து 
கூறல் வேண்டும் . 

7. ஏற்ற குரலில் , இனிய நடையில் , விரையாது 
வேண்டுமளவு வேகத்தில் கூறல் சிறந்தது . 


66 


பேச்சுப் பயிற்சி , 


8 , சமநிலை : 

மாணவரோடு மாணவராகிவிட 
வேண்டும் . அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து கொள்ளல் 
கலம் . வகுப்பு முழுவதையும் தன் கண்பார்வைக்குள் அடக் 
கிக்கொண்டால் மாணவர் கவனத்தைக் கவரலாம் . 

9. நடிப்பும் சிரிப்பும் : கருத்துக்கேற்றவாறு , முகத் 
தால் , கரத்தால் , உடலால் அபிநயம் பிடிக்கவும் , ஆசிரியர் 
தனி அறையிலிருந்து பயிற்சி செய்து கொள்ளல் வேண்டும் . 
கதையிலே காட்டும் சிரிப்பு மாணவர்க்குப் பெரும் விருப்பு . 
வெறுப்பை , களைப்பை , அலுப்பை , சலிப்பை அகற்றுவது 
சிரிப்பே , 

10. படங்கள் : கதையில் வரும் காட்சிகளையும் 
நிகழ்ச்சிகளையும் விளக்க ஆங்காங்கு படங்கள் காட்டலாம் . 
பத்துச் சொல்லால் விளக்கிப் பதியவைப்பதைப் பார்க்கிலும் 
ஒரு படம் அதிகமாகப் பதித்துவிடும் . வரைந்து வந்துள்ள 
படம் ஆடோ, மாடோ , குரங்கோ என ஐயுறா வண்ணம் 
அழகுற வரைதல் அவசியம் . 

11. இடை வினாக்கள் : கதை ஒரு சொற்பொழி 

கதையின் இடையிலே ஆங்காங்கு சிறிய வினாக் 
களால் சிந்தனையைத் தூண்டலாம் ; மாணவன் தொடர்ந்து 
அறிந்து வருகிறானா என அறியலாம் ; பின்னால் நேரிடும் 
நிகழ்ச்சிகளை யூகிக்கத் துண்டலாம் . 

12. நீதியை உணர்த்தல் : கதையின் இறுதியிலே 
இக்கதையால் நாம் இந்த நீதியை அறிந்து கொண்டோம் 
என ஆகிரியர் சொல்வது பயனற்றது ; முறையாகாது . மாண 
வரே நீதியை உணர வேண்டும் , 
வினாக்கள் :- 1. என்றாய்க் கதை சொல்வதின் முக்கிய 
அம்சங்கள் ( Characteristics ) எவை ? ( Sec . 50 ) 
2 . 

மூன்றாம் வகுப்புக்குக் கதை சொல்வதில் நீர் 
கையாளும் முறையை விளக்கிக் கூறுக . ( Sec . 50 ) 


வன்று . 


பேச்சுப் பயிற்சி . 


67 


13. மாணவரைக் கதை சொல்லப் பழக்கல் 

கதை சொல்வதில் மாணவர் படிப்படியாய் வளா 
வேண்டும் . ஆரம்ப நிலையில் ஆசிரியர் உதவி கொண்டு தான் 
கதையை மாணவர்கள் கூற இயலும் , கூறியதைக் கேட்டுக் 
கூறுவார்கள் . சற்றுத் தேர்ந்த நிலையில் பிற உதவி கொண்டும் 
கொள்ளாமாலும் கூற இயலும் . ஆசிரியர் கொடுத்துள்ள 
குறிப்புகளையும் தொடர் படங்களையும் 

இடை விட்டுக் 
குறித்த சொற்றொடர்களையும் துணையாகக் கொண்டு 
மாணவர் கதை கூறப் பயிற்சிக்க வேண்டும் . 


சற்று முதிர்ந்த நிலையில் மாணவர் தாமே கதைகளைப் 
புதிதாக உருவாக்கலாம் . இனிக் கதை சொல்லப் பழக்கும் 
பல்வேறு விதங்களைப் பார்ப்போம் . 

1. கேட்டுக் கூறல்: - கதையை ஆசிரியர் ஒன்றி 
ரண்டு முறைகள் கூற , மாணவர் கேட்டுப் பின்னர் அதே 
கருத்தையும் கூடிய வரையில் அதே சொற்களையும் நினை 
வூட்டிச் சொல்லவும் எழுதவும் பயிற்சி கொடுக்கலாம் . 

2. கூறிய கதையில் தொடர்ச்சியான வினாக்களைக் 
கேட்க , மாணவர் விடைகூறிக் கதையை முடிஉக்கலாம் . 

3. ஒவ்வொருவரும் ஒரு வாக்கியமாகவோ அல்லது 
பகுதியாகவோ கூறிக் கதையை முடிக்கலாம் . 
4. விரித்துக் கூறல் : - சுருக்கமான 

கதையைச் 
சற்று விரித்தோ அல்லது மிகப் பெருக்கியோ கூறலாம் . 

5. குறிப்புக் கொடுத்தல்: - கதையின் சுருக்கக் 
கருத்தைக் காட்டும் முக்கியக் குறிப்பை ( குறிப்புச் 
சட்டகம் = hints & out line ) வாசித்து அறிந்து , கதை 
முழுவதையும் விரித்துக் கூறலாம் , 


68 


பேச்சுப் பயிற்சி . 


6 . கதை சம்பந்தமான பாட்டுக்களை ஒரு முறை 
இரு முறை பாடக் கேட்டு , அல்லது வாசித்தறிந்து , 
கதையை உரைநடையில் கூறலாம் . 
7 . 

கதையை ஒருவர் , அல்லது பலர் சேர்ந்து 
ஊமையாக நடிக்கையில் ஆங்காங்கு ஒன்றிரண்டு இன்றியமை 
யாச் சொற்களையும் விளக்கத்திற்காகக் கூறல் வேண்டும் . 
இதனைப் பார்த்துக் கதையைப் பின்னர் கூறலாம் . 

8. கதை பற்றிய தொடர்ந்த படங்களையும் , படங்கட் 
கடியிலுள்ள குறிப்புக்களையும் பார்த்து முழுக் கதையை 
அமைக்கலாம் . எழுதப்பட்ட கதையினூடே ஆங்காங்கு 
மட்டும் சிறு சிறு படங்களை வரைந்து விடலாம் . அவற்றை 
வாசித்தும் பார்த்தும் முழுக் கதையை உருவாக்கலாம் . 

9. கதையின் முதல் அல்லது இறுதி அல்லது 
இடைப் பகுதியை மட்டும் கூறிப் பிற்பகுதியை பூர்த்தி 
செய்து கதையை உருவாக்கலாம் 
10. 

ஒரு படத்தைக் காட்டி அதைப்பற்றித் தத்தம் 
சிந்தனைக் கேற்பக் கதையமைக்கக் கூறலாம் . 

11. ஒவ்வொரு மாணவனும் ஒரு வாக்கியமாகக் 
கூறி 

ஒரு கதையை உருவாக்குவது மிக விளையாட்டாகவும் , 
வினோதமாகவும் இருக்கும் . 

12 . துக்க முடிவக் கதைகளை இன்ப முடிவுக் 
கதைகளாகவும் , இதற்கு மாறாகவும் புதிதாக மாற்றியமைக்கு 
மாறு பயிற்சியளிக்கலாம் . 

13. கதை நிகழ்த்த இடங்கள், தேசங்கள், கதையின் 
பாத்திரங்கள் ஆகியவற்றை வேறாக வைத்துக் கதையைப் 
புதுச் சூழ்நிலைக் கேற்ப மாற்றலாம் . 
வினா .. கதை சொல்வதில் மாணவர்க்கு எவ்விதப் பயிற்சி 
கள் அளிக்கலாம் ? 


பேச்சுப் பயிற்சி . 


69 


14. கதைக்குப் பின்தரும் வெளிப்பாட்டுச் 

செயல்கள் , 


உள்ளத்தில் எழும் உணர்ச்சிகளையும் , ஊறும் எண் 
ணங்களையும் மாணவர் பல வகையில் வெளிப்படுத்த முயலு 
வார்கள் . இவ்வாறு வெளிப்படுத்துவது இயற்கையும் 
இன்பமுமாகும் . 

1. கேட்ட கதையைப் பிறர்க்குக் கூறுவதிலே ஒரு 
இன்பம் பிறக்கும் . 

2. கதையில் வந்துள்ள சுவையான சொற்களையும் 
சொற்றொடர்களையும் மாணவர் பலகால் சொல்லிச் சொல்லி 
மகிழ்வார்கள் . 

3. கேட்ட கதையை நாடக முறையில் அமைக் 
கவும் , நடிக்கவும் பிரியப்படுவார்கள் , 

4. கதைகளை அடிக்கடி கேட்பதால் , மேலும் 
மேலும் கதைகளை படிக்கவும் அறியவும் விருப்பம் எழும் 

5. கதையில் வரும் பொருள்களைப் போல களிமண் , 
காகிதம் முதலியவற்றால் பொருள்கள் செய்யலாம் ; படங்கள் 
வரையலாம் . மாணவர் செய்யும் இவ்விதச் செயல்களைப் 
பாராட்டி , ஊக்க மூட்டி, இன்பங்காட்டி ஆதரவளிக்க 
வேண்டும் . முன் ஆயத்தமில்லாக் கதை நடிப்பைப் பற்றி 
யும் , கதை நடிப்பின் பயன்களைப் பற்றியும் 2 - ம் அதிகாரத் 
தில் நடிப்பு முறையில் கூறப்பட்டுள்ளதைக் கண்டு கொள்க . 
சிறுவர் பாடல்களைப்பற்றிச் செய்யுள் எனும் அதிகாரத்தில் 
கற்போம் . 


70 


பேச்சுப் பயிற்சி , 


15. படங்களினால் பயனும் நன்மையும் : 

1. பெரும்பாலும் தமிழ் ஆசிரியர்கள் வகுப்புக்குப் 
பலவிதப் படங்களைக் கொண்டு வந்து காட்டுவதில்லை .. 
சொல் வர்ணனையில் வல்லவர்களாக இருப்பதினால் வர்ணித் 
துச் சென்றுவிடுகின்றனர் . ஆயினும் படம்போல ஒரு சில 
பொருட்களை வார்த்தைகள் விளக்கா. 
2. படங்கள் உள்ளப் 

உள்ளப் பண்பை வளர்க்க உதவு 
கின்றன. அழகுணர்ச்சியை அதிகப்படுத்துகின்றன . இயற் 
கையின்பால் பற்றுதலை வளர்க்கின்றன . 

3. படம் பேசத் தூண்டும் . படத்தைப் பார்த்த 
வுடன் பக்கத்திலுள்ள மாணவனிடம் அதைப்பற்றிக் கூ 

கூற 
ஆசைப்படுவான் . 

4. படங்கள் கவனத்தை இழுக்கின்றன. கண்ணைக் 
கருத்தைக் கவருகின்றன . உற்று நோக்கும் திறனையும் 
விருத்தி செய்கின்றன. ஆராய்வூக்கத்தைத் தூண்டி வளர்க் 


கின்றன . 


16. தமிழ்ப் போதனையில் படங்கள் : 

1. சொற்களையும் சொற்றொடர்களையும் விளக்கு 
வதற்குப் படங்களைப் பயன் படுத்தல் நலம் . 

2. ஆரம்ப வகுப்புகளில் விளையாட்டு முறையைப் 
பின்பற்றிப் பலவிதப் படங்களை உபயோகப்படுத்தலாம் . 

3 . ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை , பழக்க வழக் 
கங்கள் , சரித்திசம் முதலியவற்றை அறியப் பலவகைப் படங் 
கள் மிகவும் உதவுகின்றன. தமிழ் நாட்டின் பண்டையப் 
பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை நம்மில் எத்தனை தமிழா 
சிரியர்கள் படங்கள் மூலம் காட்ட முயற்சித்துள்ளோம் ? 


பேச்சுப் பயிற்சி , 


நம் பழந் தமிழ் நாட்டின் புலவர்கள் , புரவலர்கள் வாழ்ந்த 
இடங்கள் , பண்டைப் போர்க் கருவிகள் , அரண் , அகழி , 
அரண்மனைகள் , அணிவகைகள் , மலர்கள் , தாவரங்கள் 
இவற்றைப் படங்கள் மூலம் காட்டி மாணவர்க்கு இன்ப 
மூட்ட முயலல் வேண்டும் . 

4 . காப்பிய நிகழ்ச்சிகளைப் பற்றிய கற்பனை படங் 
களைக் காட்டலாம் . 

5. இலக்கியங்களில் வரும் இயற்கையைப் பற்றிய 
சொல் சித்திரங்களை வண்ணச் சித்திரத்தில் தீட்டிக் காட்ட 
லாம் . பள்ளியின் சித்திர ஆசிரியரின் உதவியால் இவைகளைத் 
தயாரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் , 

6. ல , ள , மு ; ன , ண , ற , - முதலிய எழுத்தொலி 
களைக் கூறுங்கால் செய்யும் சாக்கின் சுழற்சிகளை நன்கு 
விளக்குவதற்குப் படங்களைப் பயன்படுத்தலாம் . 

7. ஆசிரியரின் உதவி பெற்றும் , பெருதும் மாணவர் , 
கட்டுரைகள் வரைவதற்குப் படங்களைப் பெரிதும் பயன்படுத் 
தலாம் . படங்களைக் காட்டி , அவற்றைப் பற்றிய வினா 
விடை மூலம் விஷயங்களை விளக்கலாம் . படங்களைக் கவ 
னித்து , மாணவர் தாமே உணர்ந்த கருத்துக்களைக் கட்டுரை 
யாக வரையலாம் . 
வினா 1. வாய் மொழிப் போதனையில் படங்கள் எவ்வாறு 
பயன்படுகின்றன என்பதை விளக்குக . ( Sec . 51 ) 

2. முதல் வகுப்பில் நீர் உபயோகிக்கும் மூன்று 
விதப் படங்களை விரித்துக் கூறி ஒவ்வொன்றையும் எவ்வி தம் 
உபயோகிப்பீர் என்பதையும் விளக்குக . (Sec . 51) 


72 


பேச்சுப் பயிற்சி . 


17. மாணவர் பேச்சுப் பயிற்சிக் கழகங்கள் 

மாணவர் கூடி சிறு கழகங்களை ஏற்படுத்தி அவற்றில் 
சிற்றுரைகள் , தர்க்கங்கள் , நாடகங்கள் , கதை நடித்தல் 
மாதிரிப் பஞ்சாயத்துக்கள் , போலி அரசியல் கூட்டங்கள் 
போலி நியாய சபைகள் , புத்தக விமர்சனங்கள் முதலிய 
வற்றை நடத்துவதன் மூலம் பேச்சு வன்மையடைகின் றனர் . 
இவை பிற்கால வாழ்க்கையில் பெரிதும் பயன்படும் என்பது 

இவற்றை நடத்துங்கால் கீழ்க்கண்ட விதிகளை 
ஆசிரியர் கவனித்துக் கைக்கொள்வாராக . 

1. கழகங்களின் கட்டங்கள் ஈடைபெறுங்கால் 
ஆசிரியர் துணைவராகவும் , வழிகாட்டியாகவும் விளங்குக . 
மாணவரே சகல பொறுப்பினையும் ஏற்குமாறு தூண்டித் 
துணைபுரிய வேண்டும் . 

2. கழகங்களில் பேச்சுப் பிழை , கருத்துப் பிழை 
நேரிட்டால் , உடனுக்குடனே திருத்தாமல் , குறித்துவைத்து 
இறுதியில் மாணவரைச் சுட்டிக் காட்டாது , பொதுவாகப் 
பிழைகளைத் திருத்தலாம் . தனியாக மாணவனை அழைத் 
தும் அன்பாக ஆதரவாகத் திருத்தலாம் . 

3. இக் கழகப் பேச்சுக்களையும் , தர்க்கங்களையும் 
சற்று விளையாட்டுப் போக்கிலேயே சடத்தல் இன்பந் தரும் . 

4. மாணவர் தாங்கள் விரும்பும் எப்பொருளைப் 
பற்றியும் பேசலாம் . கட்டுப்பாடும் கண்டிப்பும் கூடா . 

5. கூட்டங்கட்குப் பின்னர் , ஐயங்களை தெளிவு 
படுத்தவும் , மேலும் விஷயங்களைச் சேர்க்கவும் ஏதுவாக 
கேள்வி கேட்பதற்கு இடமும் வாய்ப்பும் தரலாம் . 


பேச்சுப் பயிற்சி . 


73 


8 . 


6. பேசுவோன் சிரமப்பட்டு மிகுந்த ஆயத்தம் 
செய்ய வேண்டிய அவசியமில்லை . சிறிது நேரம் ஆசிரிய 
ரோடு கலர்தோ , புத்தகங்களைப் பார்த்தோ ஆயத்தம் செய் 
தால் போதுமானது . 

7. பேசுபவனுக்குச் சொல்லோ ; கருத்தோ தட்டு 
படுமாயின் அவனைப் பிறமாணவர்கள் ஏளனம் செய்ய விட்டு 
விடலாகாது . ஆசிரியர் உடனே அன்பாக ஆதாவூட்டி 
ஊக்கமளிக்க வேண்டும் . 

ஆரம்பத்தில் மாணவர் தாம் விரும்பும் எப் 
பொருள் பற்றியும் ஒருசில வாக்கியங்கள் இஷ்டம் போல் 
பேசலாம் . பயிற்சி பெறப் பெறச் சற்று நீண்ட சோம் 
பேச முயற்சி செய்வார் . 

9. மேல் வகுப்புகளில் தர்க்கக் கழகங்கள் , புத்தக 
விமர்சனம் முதலியவை நிகழ்த்துங்கால் , மாணவர் தத்தம் 
விருப்பு , வெறுப்புக்களையும் கண்ட நன்மை தீமைகளையும் , 
பெருமை , சிறுமைகளையும் தக்க காரண காரியத்துடன் 
எடுத்துக் கூற படிப்படியாகப் பயிற்சி தால் வேண்டும் 
பிறர் கருத்தை மறுக்கவோ , மாற்றவோ , நீக்கவோ , தாக் 
கவோ நேரிடுங்கால் மரியாதையுடனும் , பண்புடனும் 
அமைதியுடனும் தக்க காரணங்காட்டிப் பேசவேண்டும் , 
விவாதத்திற்காக , தர்க்கத்திற்காக , மறுக்கவேண்டும் என்பதற் 
காக தான் கொண்ட கொள்கையை விடாப்பிடியாகப் பிடித் 
துக் கொள்ளும் பழக்கத்தை மாற்ற முயல வேண்டும் . 
தப்பிதத்தை தப்பிதம் என ஒப்புக்கொள்வதே ஒப்பில்லா 
உயர்குணம் என்பதை ஊட்டவேண்டும் . 
வினா: 

மாணவர் பேச்சுப் பயிற்சிக் கழகங்கள் வாய் 
மொழிப் பயிற்சி அளிப்பதில் எவ்வாறு உதவி புரிகின்றன ? 
அவற்றை எப்படி நடத்துவீர் எனக் கூறுக . 


IV . வாசிப்புப் பயிற்சி . 


1. வாசிப்பின் அவசியம் . 


1. பேச்சு , வாசிப்பு, எழுத்து ஆகிய மொழியின் 
மூவகைப் பயிற்சியில் இரண்டாவது முக்கியமான பிரிவு 
வாசிப்பு. இது பேச்சுப் பயிற்சிக்கும் எழுத்துப் பயிற்சிக் 
கும் இடைநிற்கும் சிறப்பு வாய்ந்தது . 


2. பள்ளியில் நடைபெறும் பூகோளம் , சரித்திரம் 
முதலிய எல்லாப் பாடங்களையும் அறிந்து கொள்ள , வாசிப்பு 
இன்றியமையாதது . 


3. பள்ளி வாழ்க்கைக்குப் பின்னர் ஒருவன் மேலும் 
மேலும் அறிவு பெற வாசிப்பு அவசியம் . வாசிப்பின்றேல் 
அறிவில் வளர்வது எங்ஙனம் ? 


4. ஓய்வு நேரத்தை வீணாக்காது , பல நல்ல நூற் 
களைக் கற்று இன்புற , வாசிப்பு உதவுகின்றது . 


5 . தூர இடத்தில் நடக்கும் செய்திகளையும் 
இறந்த கால , வருங்கால நிகழ்ச்சிகளையும் ஒருவன் வாசித் 
துணர்ந்து கொள்ளலாம் . 


6. திருந்திய உச்சரிப்பைக் கற்பிக்கவும் உரத்த 
வாசிப்பு உதவுகிறது . 


வாசிப்புப் பயிற்சி . 


75 


2. வாசிப்பின் விளக்கம் , 


கையெழுத்தை அல்லது அச்செழுத்தைக் கண்கள் 
பார்க்க , வாய் உச்சரிக்க, மனம் பொருளை உணர்வதே வாசிப் 
பாகும் . இதனை உரக்க வாசிப்பு அல்லது வாய்விட்டுப் 
படித்தல் என்கிறோம் . வாய் ஒலிக்காமல் கண்கள் பார்க்க 
மூளை பொருளை உணரின் அதனை மௌன வாசிப்பு அல்லது 
வாய்க்குட் படிப்பு என்கிறோம் . உரக்க வாசிப்பில் , உதடு , 
நா , அண்ணம் , குரல்வளை முதலிய ஒலி உறுப்புக்கள் இயங்கி 
சொற்களை உச்சரிக்கின்றன . மௌன வாசிப்பு என்பது 
உதட்டினை அசைக்காமல் , ஒலியினைக் கிளப்பாமல் , கண்கள் 
மட்டும் பார்த்துக் கருத்தை உணர்வதாகும் . 
3. குழந்தைக்கு வாசிப்பில் ஆவலை 

மூட்டும் சில வழிகள் . 
1. பிற மாணவர்கள் வாசிப்பதைப் பார்த்துத் தானும் 
வாசிக்க வேண்டும் எனும் ஆவல் குழந்தைக்குண்டாகலாம் . 

2. அழகிய படங்களடங்கிய நல்ல புத்தகம் மாண 
வன் மனதைக் கவரும் . 

3. பெரிய படங்களுக்கடியில் ஒரு சில வார்த்தை 
களை எழுதிவைப்பின் அவற்றை வாசிக்க விரும்புவார்கள் . 

4 . பல விளையாட்டு மூலமாக வாசிப்பில் பிரிய 
மூட்டலாம் . 

5. படங்கள் நிறைந்த கதைப் புத்தகம் வாசிப்பில் 
ஆசையை உண்டாக்கும் . 

6. ஏதாவது ஒரு தேவைப்பட்ட விஷயத்தைப் 
பற்றி மாணவர் அறிய விரும்பினால் , அவ்விஷயத்தைப் பற்றி 
அறிவிக்கும் நூற்களை வாசிக்கத் தாலாம் . உதாரணமாக , 
புராஜெக்ட் முறையில் வாசிப்புப் பயிற்சி தாலாம் . 


76 


வாசிப்புப் பயிற்சி , 


7. நாட்டு நடப்புகளைச் செய்தித் தாளிலும் , அறி 
விப்புகளை விளம்பரங்களிலும் மாணவர் அறிய விரும்புவது 
இயற்கை, இவ்விருப்பத்தைப் பயன்படுத்தலாம் 

8. வகுப்பு அறையில் உள்ள விளம்பரப் பலகையில் 
தினசரி செய்திகளையும் , அறிவிப்புகளையும் மாணவரின் 
செயல் திட்டங்களையும் , கட்டளைகளையும் எழுதிப்போட்டு 
வாசிப்புப் பயிற்சி அளிக்கலாம் . 
வினா:- உமது மாணவரிடத்தில் படிப்புப் பழக்கத்தை 
எவ்வாறு பதியச் செய்வீர் ? 

4. வாசிப்பு முறைகள் . 
ஆரம்பத்தில் வாசிப்புக் கற்பித்துக் கொடுக்கப் பல் 
வேறு முறைகளைக் கைக்கொள்ளுகிறோம் . அவையாவன: 

1. எழுத்து முறை , 

2 . சால் முறையும் , பார்த்துச் சொல்லும் 
முறையும் , 

3. சொற்றொடர் முறையும் கதை முறையும் . 

இம்முறைகள் ஒவ்வொன்றிலும் குறைகளும் நிறை 
களும் உள்ளன . இவற்றுள் ஒரு முறைதான் சிறந்தது 
எனச் செப்ப இயலாது . இம் முறைகளுக்குள் காணப் 
படும் பல சிறப்பியல்புகளைக் கலந்து அவ்வப்போது ஏற்ற 
ஒரு முறையை ஆசிரியர் அனுசரிப்பதே திறமையாகும் . 
நானாவித முறைகளிலுள்ள நல்ல அம்சங்களை நாடித் 
தொகுத்து நன்கு கையாளும் கலப்பு முறையே சிறப்பு 
முறையாம் . 

" குணம் நாடிக் குற்றம் நாடி அவற்றுள் 

மிகைநாடி மிக்க கொளல் ) - என்ற கொள்கையைப் 
பின்பற்றல் நலம் . 


வாசிப்புப் பயிற்சி . 


77 


5. எழுத்து முறை . 


இதுவே நம் நாட்டில் கையாண்ட பழைய முறை 
இம் முறைப்படி எழுத்துக்களை முதலில் வரிசையாய்க் 
கற்பித்துப் பின்னர் எழுத்துக் கூட்டிச் சொற்களை கற்பிப் 
பார்கள் . பிற்பாடு முறையே ஈரெழுத்துச் சொற்கள் . 
மூவெழுத்துச் சொற்கள் , நாலெழுத்துச் சொற்கள் , பின்னர் 
நீண்ட சொற்களையும் சொற்றொடர்களையும் கற்பிப்பார்கள் . 
இனி இம் முறையின் குறைகளையும் நிறைகளையும் ஆராய் 
வோம் . 

நிறைகள் . 
இம் முறையைப் பின்பற்றி புத்தகங்கள் எழுதப்பட 
வில்லை என்றே கூறிவிடலாம் . தமிழ் நாட்டில் விருதுநகரில் 
பாலகுரு குல வித்தியாலயம் , இம்முறையைப் பின்பற்றி 
நடைபெறுகிறது ; அவ் வித்தியாலயத்திலிருந்து " தமிழை 
எளிதில் கற்கும் வழி ” -என்ற புத்தகமும் வெளிவந்துள்ளது . 

1. முதலில் எழுத்துக்களைக் கற்பதால் , எழுத்துக் 
களைப் பற்றிய திட்டமான தெளிவான அறிவு ஏற்படுகிறது . 

2. தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன . 
அவை வரிசை வரிசையாக அமைர் திருக்கின்றன. 
வரிசை எழுத்தொலிக்கும் பிற வரிசை எழுத்தொலிக்கும் 
ஒற்றுமை நன்கு மிளிர்வதால் , கற்பது கடினம் எனக் கூறல் 
பொருந்தாது . முதல் உயிர் எழுத்து வரிசையின் ஒலி பிற 
வரிசையிலும் கலந்து ஒலிப்பதால் 247 எழுத்துக்கள் என 
மலைக்க வேண்டியதில்லை . ஒரே மூச்சில் 247 எழுத்துக் 
களையும் தொடர்ந்து கற்பிக்க வேண்டியதும் இல்லை . ஓரிரு 


ஆனால் 


78 


வாசிப்புப் பயிற்சி , 


வரிசைகளைக் கற்றுப் பின் வார் த்தைகளை அவ் வரிசையி 
லுள்ள எழுத்துக்களால் ஆக்கிக் கற்றுத்தரலாம் . இவ்வாறே 
படிப்படியாய்க் கற்பித்துச் செல்லலாம் . 


3. தமிழ் மொழியில் எழுத்துக்கள் மிக்கச் சிறந்த 
காரணத்துடன் வரிசைப் படுத்தப்பட்டுள்ளதை அறிந்தால் 
இன்புறாதார் யார் ? அவைகள் பிறப்பு நோக்கி வரிசைப் 
படுத்தப்பட்டுள்ளன. ஆ ஹா ! ஒவ்வொரு குறிலுக்குப் 
பக்கத்தில் அதன் நெடில் ! என்ன அழகு ! எவ்வளவு கார 
ணம் !! ஆங்கில எழுத்துக்கள் இவ்வளவு காரணத்துடன் 
வரிசைப் படுத்தப்படவில்லை. 

4. ஆங்கில மொழி கற்க வார்த்தை முறையே 
சிறந்தது . ஏனெனில் ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தை 
களில் வெவ்வேறு ஒலிகள் . மேலும் சில வார்த்தைகளில் 
எழுத்துக்கள் ஒலிக்காமலே அமைதியாய்க் கூட நிற்கும், 
ஆனால் தமிழ் மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ் 
வொரு ஒலி . எழுத்துக்களைக் கற்றுவிட்டால் வார்த்தைகளை 
கற்பது எளிது . 
5. எழுத்துக்கள் சேர்ந்ததே சொல் , 

ஆதலால் 
முதற்கண் எழுத்தைக் கற்றுப் பின்னர் சொல்லுக்குச் செல் 
வது காரண காரிய முறையைப் பின்பற்றிய தாகும் . 

6. தமிழில் பல ஓரெழுத்துக்களே சொற்களாகவும் 
உணர்ச்சி ஒலிகளாகவும் பொருள் பெற்று விளங்குகின்றன . 

7. குழந்தை ஓர் எழுத்தில் கவனம் செலுத்திக் 
கற்பது எளிது . பல எழுத்து வார்த்தையைக் கவனித் 
தறிவது கடினம் . 


வாசிப்புப் பயிற்சி . 


79 


குறைகள் . 


காரண 


1. சொற்கள் எழுத்துக்களினால் ஆக்கப்படுகின்றன . 
ஆதலால் எழுத்துக்களை முதலில் கற்றல் வேண்டும் என்பது 

காரிய முறையே ஆயினும் , குழந்தை உள நூல் 
கொள்கைக்கு இது ஒவ்வாது என்பார் . குழந்தைகள் முத 
லில் ஒரு பொருளின் முழு உருவத்தைக் கவனித்துப் பின் 
னர் தான் , அப்பொருளின் தனித் தனிச் சிறு பாகங்களை 
உற்றுக் கவனிக்க ஆரம்பிப்பார்கள் , அது போலவே முழு 
வார்த்தையை முதலில் கற்று , பின் தனித்தனி எழுத்துகளைக் 
கவனிக்குமாறு கற்பித்தல் குழந்தைத் தன்மைக்குப் 
பொருத்தமான முறை என்கின்றனர் . 

2. ஓரெழுத்து ஒரு மொழியாய் உள்ள சில எழுத் 
துக்கள் தவிர பெரும்பாலான எழுத்துக்கட்குத் தனிநிலையில் 
பொருள் இல்லை . பொருளற்ற எழுத்துக்களைப் படிப்பது 
இன்பம் பயக்காது ; வெறுப்பும் சலிப்புமே விளைவிக்கும் . 

3. தெரிந்ததிலிருந்து தெரியாததற்குப் போதலே 
இயல்பாகும் . இம்முறை இதற்கு மாறானது என்பர் . 
வார்த்தையைக் குழந்தை அறியும் . எழுத் தொலியைக் 
குழந்தை அறியாது . 


4 . பள்ளியில் பிறமாணவர் வார்த்தைகளைக் கற்ப 
தைக் கண்டு , தானும் கற்க வேண்டும் எனக் குழந்தை ஆசைப் 
படும் . அவ்வாசையைப் பூர்த்தி செய்யாது , பொருளற்ற 
தனி ஒலிகளைக் கற்பது ஏமாற்றத்தையும் வெறுப்புணர்ச்சி 
யையும் கொடுக்கும் என்பார் . 


80 


வாசிப்புப் பயிற்சி . 


5. தமிழ் நெடுங்கணக்கிலுள்ள சில எழுத்துக்கள் 
வார்த்தைகளில் வழங்குவதில்லை . நப்போல் வளை - என்பதற் 
கேற்ப இடம் பெற்றுள்ளன . அவற்றையும் படிப்பது 
வீணாகும் . 

6. எழுத்துக் கூட்டிப் படிப்பதிலே அதிகக் கவனம் 
செலுத்தப்படுவதால் , வார்த்தையின் பொருளை உணராமற் 
போகலாம் . ஆகவே இம்முறையின் குறைகளையும் நிறை 
களையும் ஆராய்ந்து பிற முறையின் நல்ல அம்சங்களோடு 
கலந்து உபயோகப்படுத்தினால் பலனும் நலனும் காணலாம் . 
எம்முறையும் முற்றிலும் குற்றமுடைத்தென இகழற்பால 
தன்று . ஒரு முறையே எல்லாவற்றிலும் சிறப்புடைத்து 
எனக் கொள்ளல் பால தன்று . அரசியலாரும் பாடத் திட்டத் 
தில் , பின்பற்ற வேண்டிய முறை இது என ஒன்றை குறிப் 
பிடவில்லை . 


6. சொல் முறை . 


சொல் 

முறை என்பது முதலில் எழுத்துக் கூட்டாமல் 
சொல் முழுமையும் பார்த்து அப்படியே முழுதாகக் கற்பித் 
துப் பின்னர் தனித்தனி எழுத்துக்களைக் கற்பிப்பதாகும் . 
முழுச் சொல்லைப் பார்த்து , எழுத்துக் கூட்டாமல் சொல்வ 
தால் , இதனைப் பார்த்துச் சொல்லும் முறை என்பர் . பார்த்துச் 
சொல்வதற்குச் சொல்லை அளவாகக் கொண்டால் , சொல் 
முறையாகும் ; சொற்றொடரை அளவாகக் 

கொண்டால் 
சொற்றொடர் முறையாகும் . 


வாசிப்புப் பயிற்சி , 


81 


சொல் முறையின் குறைகள் : 

இம் முறையில் எழுத்துக் கூட்டிப் படிக்கும் பழக்கம் 
அதிகம் இல்லை . மாணவர்கள் எழுத்துக் கூட்டும் அறிவைப் 
பெற்றிருப்பின் , ஆசிரியர் உதவியின்றித் தாமே கற்க ஏதுவா 
கும் . தமிழ் மொழியில் ஆங்கிலம் போலன்றி , எழுத்துக் 
கூட்டிப் படிப்பது இலகுவாக இருக்கின்றது . தேனிலும் , 
தெளி தேனிலும் தித்திக்கும் செந்தமிழ் மொழியிலே ஓர் 
எழுத்துக்கு ஓர் ஒலி ; ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து . ஆனால் 
ஆங்கிலத்தில் ஓர் எழுத்துக்குப் பல ஒலி ; ஓர் ஒலிக்குப் பல 
எழுத்து , ஆதலால் தமிழ் மொழியைக் காட்டிலும் ஆங்கி 
லம் கற்பிக்கச் சொல் முறை மிக ஏற்றது . 


2. படங்களின் துணைக் கொண்டு வார்த்தைகளை 
எளிதாக விரைவாக உற்றுக் கவனியாது சொல்லிச் செல்வர் . 
படமில்லாது தனி வார்த்தைகளைக் கரும்பலகையில் எழுதி 
வாசிக்கக் கூறலால் குறை நீங்கும் . 

3. எழுத்துக்களைப் பற்றிய திட்டமான அறிவின் 
மையால் எழுத்துப் பிழைகள் நேரிடலாம் , வார்த்தைகளில் 
குறில் நெடில் பற்றிய மயக்கம் உண்டாகும் . சொற்களை 
அடிக்கடி பார்ப்பதாலும் , எழுதுவதாலும் இக்குறை நீங்கும். 

4. இம்முறையில் தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் 
உள்ள எழுத்துக்கள் அனைத்தையும் ஒருமுறையாக விடாமல் 
கற்பது சற்று சிரமம் . எந்த எழுத்துக்களைப் போதித்துள் 
ளோம் என்ற கணக்கை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும் . 

5. இம் முறையில் வாசிப்பு விரைந்து செல்லும் , 
ஆனால் வாசிப்பவற்றை உடனுக்குடன் எழுதிவிடமுடியாது . 


82 


வாசிப்புப் பயிற்சி , 


3 . 


நிறைகள் . 
1. சொல்லுக்குப் பொருளுண்டு . பொருளற்ற 
எழுத்தைக் கற்பதிலும் , பொருள்பட்ட சொல்லைக் கற்பது 
இன்பம் பயக்கும் . 

2. மொழி வளர்ச்சியை நோக்கின் , ஆதி மனிதன் 
முதலில் சொற்களைப் பேசி , பின்னர் எழுத்துக்களைக் கண் 
டறிந்தான் . இந்த மொழி வளர்ச்சி முறைக்கும் இயற் 
கைக்கும் ஒத்தது . 

மாணவர் சொற்களை அறிவர் . எழுத்துக்களை 
அறியார். ஆகவே தெரிந்ததிலிருந்து தெரியாததற்குச் 
செல்வது இம் முறை . 

4. முழுப் பொருளை முதலில் அறிந்து பின்னர் 
அதன் பாகங்களைக் கவனித்தறிவதே பாலர் இயல்பு . இந்த 
இயல்புக்கு ஏற்றது இம்முறை , 
வினா : - 1. வாசிக்கக் கற்பிக்கும் முறைகள் சிலவற்றைக் 
கூறுக . முதல் வகுப்பிற்கு அவற்றுள் எம்முறையை அனு 
சரிப்பீர் ? ஏன் ? 

( Ele.45 ) 
7. சொற்றொடர் முறை . 

பல சிறிய சொற்றொடர்களை முதலில் கற்பித்துப் 
பின் தனிச் தனிச் சொற்களையும் அதன்பின் தனி எழுத்துக் 
களையும் கற்பிப்பதே இம் முறை , சொல் முறைபோல , 
பார்த்துச் சொல்லுதல் எனும் கொள்கையினையே , இதுவும் 
ஆதாரமாகக் கொண்டது . ஆதலால் சொல் முறைக்குக் 
கூறிய குறை நிறைகள் இதற்கும் பெரும்பாலும் பொருந்தும் . 


வாசிப்புப் பயிற்சி . 


83 


சொல்லைக் காட்டிலும் வாக்கியம் ஒரு முழு எண்ணத்தையும் 
கருத்தையும் வெளிப்படுத்துவதால் , அம்முறையினும் இது 
சிறந்தது . மேலும் சிறு சொற்றொடர்களால் ஒரு கதையை 
அமைத்து இம்முறையைப் பின்பற்றிப் போதிப்பது பெரி 
தும் இன்பமும் உற்சாகமும் தரும் . இதனைக் கதை முறை 
என்றுங் கூறுவர் . சொற்கள் மீண்டும் மீண்டும் வரும் 
சங்கிலித் தொடர் கதைகள் ஆரம்பத்தில் மிகவும் ஏற்றவை 


இம்முறையைக் கையாளும் விதம் : -- 

படத்தின் கீழ் ஏற்ற சிறு வாக்கியத்தை எழுத 
வேண்டும் . படத்தை விளக்கி வாக்கியத்தை மாணவரிட 
மிருந்து வருவித்துப் பின் முழு வாக்கியத்தையும் கற்பிக்க 
வேண்டும் . பின் , தனிச் சொற்களையும் அதன் பின் எழுத் 
துக்களையும் கண்டறியப் பயிற்சிக்க வேண்டும் . 
அட்டைகளில் சிறிய கட்டளைகளை எழுதிக் காட்டி , அக் 
கட்டளைப்படி செய்யச் சொல்லலாம் . கதவைத் திற , ஜன் 
னலை மூடு , காலைத் தொடு - என்பன போன்ற கட்டளைகளை 
உபயோகிக்கலாம் . சிறிய பாப்பாப் பாடல்களையும் பழ 
மொழிகளையும் விடுகதைகளையும் இம்முறையில் போதிக்க 
லாம் . “ சிறுவர் இன்பம் " - எனும் பாடல் நூலில் இதற் 
கேற்ற பாடல்களையும் கதைகளையும் காணலாம் . 
வினா : - வாசிக்கக் கற்றுத்தரும் முறைகள் மூன்றைக் 
குறிப்பிட்டு , அவற்றுள் ஒன்றின் குணங் குறைகளை ஆராய்க 

| 


84 


வாசிப்புப் பயிற்சி , 


8. படிப்புப் பயிற்சிக்குப் பயன்படும் 

உபகரணங்கள் 


லாம் , 


1 . 

பலவகைப் படிப்புத் தாட்களை ( Reading 
Charts ) யும் அட்டைகளையும் ஆசிரியர்களே ஆக்கிக்கொள்ள 

மாணவர்களையும் இவற்றை ஆக்கத் தூண்டலாம். 
இப்படிப்புத் தாள்களில் பலவகைப் படங்களை வெட்டி ஒட்ட 
லாம் ; வரையலாம் . எழுத்துக்கள் பெரிதாகவும் சுத்தமாக 
வும் இருக்க வேண்டும் . படிப்புத் தாள்கள் கெட்டியாக 
இருத்தல் வேண்டும் . அச்சு நூற்களைக் காட்டிலும் இவை 
வகுப்பு மாணவரின் திறனுக்கும் விருப்பிற்கும் ஏற்றவாறு 
ஆசிரியரே தயாரிப்பதால் சிறந்தவை எனலாம் . 


சிறு கதைகள், நாட்டு நடப்புகள் , குறிப்புகள் 
பெரியோர் வாக்கியங்கள் , பாப்பாப் பாடல்கள் , நாட்டுப் 
பாடல்கள் , உலகச் செய்திகள் , விஞ்ஞான அதிசயங்கள் 
புதுமைகள் முதலியவைகளை விளக்கப் படங்களுடன் எழுதி 
வைத்துக் கொண்டால் மாணவர்க்கு மிகப் பயன் படும் .. 


2 . வார்த்தைப் பட்டியல் : நிறையச் சொற்களை 
அறிந்தாலன்றி மாணவர் படிப்பு விருத்தியடையாது . 
வார்த்தை அறிவு அதிகமாக , கருத்தறியும் திறனும் வாசிப்பு 
வன்மையும் வளர்ச்சியாகும் . ஆகவே மிக்கப் பயன்படும் 
சொற்களையும் வாழ்விற்கு தேவைப்படும் சொற்களையும் 
நூற்களில் அதிகமாக வழங்கும் சொற்களையும் தொகுத்துப் 
பட்டியலாகத் தயாரித்து மாணவர் அடிக்கடி பார்க்குமிடத் 
தில் தொங்கவிடல் நலம் . 


வாசிப்புப் பயிற்சி . 


85 


3. குழந்தைகட்குப் பெரும்பாலும் விளையாட்டு 
முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் . அதற்குத் தேவை 
யானவற்றை ஆசிரியர் ஆண்டு ஆரம்பத்திலே தயாரித்து 
வைத்துக் கொள்ளல் நலம் . எழுத்தட்டைகளையும் சொல் 
லட்டைகளையும் பட அட்டைகளையும் வைத்து வாசிப்புப் 
பயிற்சி அளிக்கும் விதங்களை விளையாட்டு முறையின் கீழ் 
முன்னரே விரிவாகக் கற்றுள்ளோம் . 


4. செய்தித் திரட்டு : மாணவர்க் கேற்ற நாட்டு 
நடப்புகளையும் செய்திகளையும் படங்களையும் செய்தித்தாள் 
களிலிருந்தும் செய்தி மலர்களிலிருந்தும் கத்தரித்துச் 
சேகரித்துப் புத்தகமாக ஆக்கலாம் . மாணவர் ஒத்துழைப் 
பைக் கொண்டே ஆசிரியர் இதனைத் தயாரிக்க வேண்டும் . 


5. படத் திரட்டு : பலவகை மரங்கள் , பட்சிகள் , 
விலங்குகள் , உலக நிகழ்ச்சிகள் , அற்புதங்கள் , கட்டடங்கள் 
இவை பற்றிய படங்களைச் சேகரித்து அவற்றைப் பற்றிய 
சிறு குறிப்புகளையும் எழுதி வைத்தல் வாசிப்பில் ஆவலைத் 
துண்டும் . 


6. பெரியோர் வாக்குகள் , பழமொழிகள் , சுகாதார 
விதிகள் , நீதிச் செய்யுட்கள் முதலியவற்றை எழுதிப்போட்டு 
மனனம் செய்யச் சொல்லலாம் . இவை வாழ்க்கைக்குப் 
பெரிதும் பயன்படும் . 


7. வகுப்புப் பத்திரிகை : மாணவர் கூடிப் பொறுப் 
பேற்று , சிறிய கை எழுத்துப் பத்திரிகைகள் நடத்தலாம் . 


86 


வாசிப்புப் பயிற்சி , 


சிறு வெளியீடுகள் : சுகாதார இலாகா , விவசாய 
இலாகா , ரெட்கிராஸ் சங்கம் , ஜீவகாருண்ய சங்கம் ஆகிய 
வற்றிலிருந்து சிறு அறிக்கைகளையும் வெளியிடுகின்றனர் . 
இவற்றை முறையோடு சேகரித்து வைத்துப் படிக்கக் 
கொடுக்கலாம் , 
வினா:- 1. மூன்றாம் வகுப்புக் கேற்ற படிப்புத் தாள்களை 
( Reading Charts ) எங்கனம் ஆயத்தம் செய்யலாம் ? 

( Ele. 48 ) 
2. படிப்புப் பயிற்சிக்காகும் ஆறுவகை உபகரணங் 
களை விவரிக்க . 

( Ele.52 ) 
3. முதலாம் இரண்டாம் வகுப்புகளில் மொழிப் 
போதனையில் நீர் உபயோகிக்கும் சாதன உபகரணங்களை 
( aids & appliances ) எடுத்துரைக்க . ( Sec.94 & 47 ) 

4. மாணவர்கேற்ற புத்தகம் கிடையாத போது 
அவர்கள் படிப்பதற்கு என்ன தருவீர்கள் ? 

( Ele. 42 ) 
9. சொற்களஞ்சியத்தைப் பெருக்கல் . 

1. சொல்லையும் சொல் குறிக்கும் பொருளையும் 
பிரிக்க முடியாது . ஆகவே சொல் அறிவு வளர , கருத்தும் 
வளரும் ; நாம் சொற்களாலே சிந்திக்கின்றோம் ; சொற்க 
ளாலே எண்ணிய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றோம் . 
ஆதலால் சொல் அறிவை மாணவரிடம் வளர்க்கவேண்டியது 
மிக முக்கியம் . இதைக் குறிக் கொண்டே , அரசியலார் 
ஆரம்பப் பள்ளிப் பாடத் திட்டத்தில் வகுப்பு ஒவ்வொன் 
றுக்கும் கற்பிக்க வேண்டிய சொற்கள் இத்தனை எனக் 
குமித்துள்ளனர் . முதல் வகுப்பில் 300 , II- ல் 460 , 


வாசிப்புப் பயிற்சி . 


87 


III- ல் 500 , IV- ல் 700 , V- ல் 800 புதிய சொற்களைக் கற்பிக்க 
வேண்டும் . " குழந்தைகள் படிப்படியாக நாள்தோறும் வழங் 
கும் சொற்களையும் வழங்காச் சொற்களையும் வாழ்க்கைக்கு 
வேண்டும் சொற்களையும் வேண்டாச் சொற்களையும் நன் 
முறையில் ஆராய்ச்சிகள் செய்து ஆயத்தம் செய்த 
பட்டியல்கள் தமிழில் இல்லை - என்று புலவர் சரவண 
ஆறுமுக முதலியார் கூறியுள்ளார் . 

மாணவர் சொற்களஞ்சியத்தை ( 1 ) நாள்தோறும் 
மிகுதியாகப் பேச்சிலும் எழுத்திலும் வழங்கும் சொற்கள் , 
( 2 ) பேச்சு வழக்கில் இல்லாது செய்யுள் , உரைநடை 
போன்ற இலக்கியங்களில் வழங்கும் சொற்கள் , ( 3) புதிதாக 
ஆக்கப்பட்ட விஞ்ஞான , சமுதாயச் சொற்கள் என மூன்று 
வகையாகப் பிரித்துக் கொள்ளல் பயன் படும். இச் சொற் 
களைப் படிப்படியாக , அளவோடு முறையோடு கற்பிப்பதைப் 
பற்றிக் கவனிப்போம் . 

1. முதலில் எச் சொற்களைக் கற்பிக்க வேண்டும் ? 
குழந்தை அனுபவத்திற்குட்பட்ட சொற்களையும் அறிவுக் 
கெட்டிய சொற்களையும் அடிக்கடி பயிலும் சொற்களையும் 
காணும் பொருள்கள் , காட்சிகள் , நிகழ்ச்சிகள் பற்றிய 
சொற்களையும் பிற்பாடு , இலக்கியச் சொற்களையும் கடின 
சொற்களையும் கற்பித்தல் வெண்டும் . 
2 . 

அருஞ் சொல்லறிவைப் பெருக்கும் வழிகள் : 

( i ) சொற்களைக் கொஞ்சங் கொஞ்சமாக அள 
வாகக் கற்பித்துச் செல்லல் வேண்டும் . 

( ii) ஒரு சொல்லின் பொருளை பிரிதொரு 
சொல்லால் விளக்கிச் சென்று விட்டால் பயனில்லை . அச் 
சொல்லை சொற்றொடரில் ஏற்ற இடம் நோக்கி வழங்கும் 
திறனைப் பயிற்சிகள் மூலம் உண்டாக்க வேண்டும் . 


88 


வாசிப்புப் பயிற்சி , 


( iii ) சொல் வழக்குகளையும் (idiom ) மாபுத் 
தொடர்களையும் ( Phrases ) மொழியில் சந்தர்ப்பம் 
நோக்கிப் பயிலும் விதத்தை விளக்கிக் காட்டிப் பலகாலும் 
பயிற்சியும் தந்து உறுதியான அறிவை வட்ட வேண்டும் . 
அடைமொழிகள் முன் , பின் சேர்ப்பதால் பொருள் வேறு 
படுவதையும் காட்டல் நலம் . ( உ - ம் ) கண்பார் , கைபார் . 

( iv ) பழமொழிகள் , செய்யுட்கள் , உவமைகள் , 
அறமொழிகள் வாயிலாக அருஞ் சொல்லறிவை அதிகப் 
படுத்தலாம் . 

( v ) பாடப் புத்தகங்கள் மூலமாகவும் அகன்ற 
படிப்பு நூற்கள் மூலமாகவும் புதுச் சொற்களைப் போதிக்க 
லாம் . இனிய சிறிய கதை நூற்களைக் கற்கத் துணை 
புரியலாம் . 

(vi ) கண்ணைக் கருத்தைக் கவரும் காட்சிகளை 
எண்ணத்தைத் தூண்டும் வர்ணம் நிறைந்த படங்களைப் 
பார்க்கையில் உணர்ச்சி துண்டுவதால் உற்சாகம் உண்டாவ 
தால் , எண்ணங்கள் எழும்புவதால் மாணவர்கள் மற்றவரோடு 
ரையாடுவார்கள் . பல சொற்களையும் உபயோகிக்க முற் 
படுவார்கள் 

(vii) நாடகங்கள் , போலி நடிப்புகள் நடத்து 
வதால் நல்ல சொல்வளத்தைப் பெருக்கலாம் . 

( viii ) சொற்களை இணைத்தல்: - ஒரே பொருள் 
குறித்த பல சொற்களை ஒன்றுபடுத்திக் காட்டல் , (பூமி , 
அண்டம் , கோளம் , படி , பார் ) பல பொருள் குறித்த ஒரு 
சொல்லை விளக்கல் ( படி = பூமி , அளக்கும் அளவு , வாசி , 
தங்கு , விதம் ) நேர் எதிர் சொற்களைக் கூறல் : சொற்களை 
நன்கு அறிர்து இத்தகைய பயிற்சிகள் தால் வேண்டும். 
வெண்மை என்ற சொற்கு கருப்பு எதிர்பதமன்று , ஏழு 


வாசிப்புப் பயிற்சி . 


89 


நிறங்களில் எப்படி ஒரு நிறம் மற்றொரு நிறத்திற்கு எதிர்பத 
மாகும் ? கைக்குக் காலையும் கோபத்திற்குச் சாந்தத்தையும் 
எதிர்பதமாகக் கூறல் பொருந்தாது . எல்லாச் சொற்களுக் 
கும் எதிர்பதம் காண முயல்வது தவறு . ஒரு சில சொற் 
களுக்கே எதிர்பதம் உண்டு . சொற்களின் பொருளை மேற் 
கண்டவாறெல்லாம் விளக்கினால் மாணவர் மனதில் மறக்காமல் 
நன்கு பதிந்து நிலைக்கும் . 


( ix ) ஒரே வேரினின்றும் பிறக்கும் பல சொற் 
களையும் எடுத்துக் காட்டலால் தெளிவான சொல் அறிவு 
உண்டாகும் . (காண்காணல், காட்சி , கண்டல் , கண்டு ,, 
கண்டான் , காட்டு , காண்பி .) 


( 3 ) வினாவல் , விடையளித்தல் , தர்க்கித்தல் , 
உரையாடல் முதலிய பயிற்சிகளைக் கொடுக்குங்கால் , குறிப் 
பிட்ட சொற்களை உபயோகிக்கும் வாய்ப்பு அளிக்கும் 
நோக்கத்தோடே கொடுத்தல் சிறந்தது . 


( xi ) 1 , 2 ; -- ல , ள , ழ ; - 1 , ன , ண முதலிய 
ஒத்த ஓசையுடைச் சொற்களின் பொருள் வேறுபாட்டை 
ஈன்கு காட்ட வேண்டும் . ஒரு ஏட்டில் இவ்வகைச் சொற் 
களையும் பொருளையும் உபயோகத்தையும் அருகருகிலே 
குறித்து வைத்துவரச் சொல்ல வேண்டும் . இவ்வாறு அகா 
வரிசையில் குறித்து வைத்துக் கொண்டே வர்து தமக்குப் 
பயன்படும் அகராதியே உண்டாக்க வேண்டும் . 


90 


வாசிப்புப் பயிற்சி . 


( xii ) சொல் ஆக்க விளையாட்டுக்கள் மூலமாகவும் 
சொற் பயிற்சியும் அறிவும் ஊட்டலாம் . விளையாட்டு முறை 
வில் அவற்றைக் காண்க . 
வினா: - 1. ஐர் தாம் வகுப்பு மாணவர்களின் சொற்களஞ் 
சியத்தைப் பெருக்குவதற்கான வழிகளில் எவையேனும் 
நான்கினைக் குறித்து , அவற்றுள் ஒன்றை எடுத்துக்காட்டு 
கள் தந்து விளக்குக . 

( Ele . 48 ) 
2. மூன்றாம் நான்காம் வகுப்புக் குழந்தைகளின் 
சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்வதற்கேற்ற , நான்கு 
வழிகளைக் கூறுக. அவற்றுள் ஒன்றை விரிவாக விளக்குக . 

Ele . 50 . 
10. வாசிப்புத் திறமையின் கூறுகள் . 

சிறுவர் எதையும் எழுத்துக் கூட்டி பொருள் அறி 
யாமல் வாசித்து விடுவர் . ஆனால் அது வாசிப்பாகுமா ? 
சொற்களின் வாயிலாகப் பொருளை உணர்வதே வாசிப்பாகும் . 
சொற்கள் குறிக்கும் பொருளை மட்டும் உணர்வது வாசிப்புத் 
திறமையின் முதற்படியேயாகும் . இதிலும் சற்று தேர்ந்த 
வாசிப்பாவது சொற்கள் குறிக்கும் பொருளை உட்கொண்டு , 
மனதில் மறக்காமல் நிலை நிறுத்திப் படித்துச் சொல்வதாகும் . 
இதைக் காட்டிலும் உயர்ந்த படிப்புத் திறமையைக் கீழ்க் 
கண்டவாறு விளக்கலாம் : -- 

வாசிக்குங்கால் முன் பின் தொடர்பு நோக்க வேண் 
டும் ; சரியா தப்பா எனச் சிந்திக்க வேண்டும் ; தாம் முன்னர் 
கற்றவற்றின் தொடர்பும் ஞாபகத்திற்கு வரல் வேண்டும் . 
இவ்வாறு சிந்தித்து ஆராய்ந்து படித்துச் செல்வதே சிறந்த 
படிப்பாகும் . வாசித்துச் சிர் திக்காதது , உண்டு ஜீரணிக் 
காததை ஒக்கும் . 


வாசிப்புப் பயிற்சி . 


91 


11. முதற்கண் உரக்கப் படிப்புப் பயிற்சி 

அளித்தல் , 
குழந்தைக்கு ஆரம்பத்தில் உரக்கப் படிக்கப் பயிற்சி 
அளிக்க வேண்டும் . பின்னர் படிப்படியாக உரக்கப் படிப் 
பைக் குறைத்து மௌனப் படிப்பை வளர்த்துக் கொண்டே 
செல்லல் வேண்டும் . முதலிலே உரக்கப் படிப்புப் பயிற்சி 
அளித்தல் வேண்டும் என்பதற்குரிய காரணங்கள் வருமாறு : 

1. முதலில் எழுத்துக்களை வாய்விட்டு ஒலித்துத் 
தான் உணர முடியும் . மௌனமாக , கண்ணால் மட்டும் பார்ப் 
பதால் பயனே விளையாது . 

2. மாணவரின் உச்சரிப்புப் பிழைகளைத் திருத்த 
உரக்க வாசிப்புத்தான் உதவும் . 

3. உரக்க வாசிப்பிலே, கண் பார்ப்பதாலும் வாய் 
ஒலிப்பதாலும் செவி கேட்பதாலும் மனதில் சென்று நன்றாய் 
பதியும் . மனனம் செய்ய மௌன வாசிப்பைக் காட்டிலும் 
உரக்க வாசிப்பே உதவுகிறது . 

நடையின் அழகிலே , சொல்லின் சுவையிலே , 
ஓசையின் இன்பத்திலே ஈடுபடுத்த ஏற்றது . 

5. படிப்பறிவு பரவாத இந்நாட்டிலே பிறர்க்குப் 
படித்துக் காட்டும் திறமையைப் பெற வேண்டும் . விளம் 
பரங்களையும் செய்திகளையும் கிராமங்களில் வாசித்துக்காட்ட 
வேண்டும் . படிப்பறிவால் பெற்ற இன்பம் படிப்பறியார் 
பெறுக ! எனுங் கருத்தோடு தொண்டு செய்ய உரக்கப் படிப்பு 
உதவ 

வேண்டும் . 

6. தாராளமாகத் தடுமாட்டமின்றிப் படிப்பதை 
அளந்தறியலாம் . 


92 

வாசிப்புப் பயிற்சி . 
7. நிறுத்தற் குறிகளை அறிர்து வாசித்தல் , குரலில் 
ஏற்றத் தாழ்வு ஏற்படல் , ஒலிப்பால் உணர்ச்சி தோற்று 
வித்தல் முதலியவைகளைப் பயிற்றுவிக்க ஏற்றது . 

8. திருத்தமான வாசிப்பானது பேச்சு , நடித்தல் , 
உரையாடல் முதலியவைகளிலும் தேர்ச்சியுற உதவும் , 
12. உரக்கப் படிப்பதில் பெறற்குரிய 

திறமை. 
கேட்கக்கூடிய குரல் அளவு , பொருளை உணர் தல் 
சிந்தித்தல் , நிறுத்தற் குறியீடுகட் கேற்ப நிறுத்தல் , இயற்கை 
பான இனிமையான குரல் , இடத்திற் கேற்பக் குரலில் 
உயர்வு தாழ்வு , பிழையற்ற உச்சரிப்பு , வேண்டிய அளவு 
விரைவு , விட்டு விட்டுத் தனிச் சொற்களாகப் படித்துப் 
போகாமல் , பொருள் புரிவதற்கேற்ப வார்த்தைகளைத் 
தொகுதி தொகுதியாகச் சேர்த்துப் படித்தல் , தாண்டாமல் 
அடுத்த வரிக்குக் கண்பார்வை செல்லல் , - இத்தகைய 
திறமைகளை அடைய , பயிற்சிகள் தொடர்ந்து முயன்று தால் 
வேண்டும் . 
வினா : - ஆரம்ப வகுப்புகளிலே உரக்கப் படிப்பு ஏன் 
முக்கியமானது ? உரக்கப் படிப்பதில் எவ்விதத் திறமைகளை 
விருத்தி செய்வீர் ? 
13. மௌன வாசிப்பின் நலன்கள் , 
1 . 

அலுப்பின்மை : - உதடு, தொண்டை முதலிய 
ஒலி உறுப்புகள் உழைக்காமல் , கண்கள் பரந்து விரைந்து 
பார்த்துச் செல்ல , பொருளை ஆழ்ந்து கிரகித்துப் படிப்பதே 
வாய்க்குட் படிப்பாகும் . இதிலே உதடுகளை அசைப்பதும் , 


வாசிப்புப் பயிற்சி , 


93 


கூட 


முணுமுணுத்து ஒலிப்பதும் ஸ் --ஸு எனச் சப்திப்பதும் 

வே கூடாது . இவற்றை ஆரம்பத்திலேயே அகற்ற 
வேண்டும் . ஆகவே ஒலி உறுப்புக்கள் உழையாமையால் , 
அலுப்பின்றி நீண்ட நேரம் படிக்கலாம் . கல்லூரி மாணவன் 
ஒருவன் நீண்ட நேரம் கத்தி வாசித்துக் கொண்டிருப்பின் , 
அவன் கதி என்னவாகும் ? 

2. சிந்தித்தல் : - ஆழ்ந்து படிக்க (Detailed 
Study ) அதிகம் பயன்படுவது மௌன வாசிப்பே . ஆங் 
காங்கு நிறுத்திச் சொல் நயங்களையும் பொருள் நயங்களை 
யும் உணர்ந்து செல்ல ஏதுவாகும் . 

3. விரைவு: - ஏராளமாக விரிவாக வாசிக்க விரைவு 
வேண்டும் விரைவை உண்டாக்க ஏற்றது உட்படிப்பே , 
வாசிப்பில் தேர்ந்த நிலையிலே நா , உதடு அசைந்து ஒலிக்கும் 
வேகத்தினும் , கண் பார்க்கும் வேகம் அதிகமாகும் . 
4 . 

குறித்த கருத்தறிதல் : - ஒவ்வொரு சொல்லையும் 
சமமாக நிறுத்திப் பார்த்துச் செல்லாமல் , முக்கியமான 
கருத்துணர்த்தும் சொற்களைக் கண்டு , ஊன்றிக் கவனித்துச் 
செல்லலாம் . கண் பார்வை பரந்து சென்று அவசியமில் 
லாத சொல்லை அகற்றிவிட்டுச் செல்லும் . இதனை அகராதி 
காண்கையில் அறியலாம் . இதன் மூலமும் மௌன வாசிப் 
பில் வேகம் அதிகரிக்கின்றது . 

5. கிரகித்தல் : - உரக்க வாசித்தலில் உள்ள ஒலித் 
தல் , கேட்டல் ஆகிய முயற்சிகளும் பிறர்க்குக் கேட்க 
வேண்டும் , பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கவலையும் 
பிழை செய்து விடுகின்றோமோ ? என்ற அச்சமும் 
மௌன வாசிப்பில் இல்லை. மௌன வாசிப்பில் கருத்தைக் 
கிரகிப்பதிலேயே முழுக் கவனமும் செலுத்தப்படுகிறது . 


94 


வாசிப்புப் பயிற்சி , 


6. இடைஞ்சல் எவர்க்கும் ஏற்படாமல் வாசிக்க 
லாம் . வாசகசாலையில், பள்ளி விடுதியில், ரயில் அறையில் 
அமைதியாக வாசிக்காவிடில் என்ன நேரிடும் ? நிலைமை 
எவ்வாறிருக்கும் ? 

7. 1 கசியம் : - பிறர் அறியாமல் மறைத்துப் படிக்க 
வேண்டிய விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் வாழ்க்கையில் பல , 

மௌன வாசிப்பின் சில குறைகள் . 
இத்துணைச் சிறப்பு வாய்ந்த மௌன வாசிப்புப் பயிற்சியிலே 
சில குறைகளும் உண்டு . ( i ) மௌன வாசிப்பிலே 
பயிற்சி பெறவும் உச்சரிப்பைத் திருத்தவும் இடமில்லை . 
( ii ) செய்யுளைக் கேட்டு ரசித்தற்கும் செய்யுளின் நடை 
பழகிலே ஓசை நயத்திலே இன்புறுதற்கும் மௌன வாசிப்பு 
மூலம் முடியாது . ( iii ) மௌன வாசிப்பு மூலம் பல்வேறு 
வகை வாய் மொழிப் பயிற்சிகள் அளிக்க இயலாது . 


குற் 


வினா:- 1. மௌன வாசிப்பு எப்படி முக்கியமானது ? 

( Sec . 42 , 46 , 47 & 51 . Ele. 42 , 47 & 49 ) 
14. மௌன வாசிப்பை விருத்தி செய்தல் , 

வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாது வேண்டப்படும் 
மொழிப் பயிற்சி மௌன வாசிப்பாகும் . இதிலே பொரு 
ளறிதல் விரைவாகப் படித்தல் ஆகிய இரு திறமைகளையும் 
தகுந்த பயிற்சிகளின் மூலம் விருத்தி செய்தல் வேண்டும் . 
வகுப்பு தோறும் கொஞ்சங் கொஞ்சமாக உரக்க வாசித்தலைக் 
குறைக்கவும் மௌன வாசிப்பைப் பெருக்கவும் அரசியலார் 
திட்டம் வகுத்து வெளியிட்டுள்ளதை முன்னரே கூறினோம் . 


வாசிப்புப் பயிற்சி , 


95 


பொருளறிந்து வாசிக்க வழி . 

1. விளையாட்டுகள் : - தொடக்க வகுப்புகளில் 
சொல் அட்டை , வாக்கிய அட்டை இவைகளை வைத்து 
ஆடல் , கட்டளை விளையாட்டு , தபால் விளையாட்டு முதலிய 
விளையாட்டுக்கள் நல்ல மௌன வாசிப்புத்திறனை வளர்க்கும் . 
2. சொல்லறிவு: 

மாணவனின் சொற்றொகை 
யைப் பொருத்ததே அவனது கிரகிக்கும் ஆற்றல் , ஆதலால் 
மாணவனின் சொல் வளத்தைப் பெருக்க , அரசியலார் விதித் 
துள்ள பாடத் திட்டம் வருமாறு : 

முதல் வகுப்புக்கு 300 புதுச் சொற்களும் , 2 - க்கு 400 , 
3 - க்கு 500 , 4 - க்கு சுமார் 700 , 5 - க்கு சுமார் 800 ஆகும் . 
வகுப்புப் பாட நூல் , துணைப் பாட நூல் , கதை நூற்கள் , 
செய்தித் தாட்கள் , முதலியவை மூலமாக சொற்றொகுதியை 
பெருக்கலாம் . சொல்வளம் பெருக்கும் வழியை முன் 
பாடத்தில் படித்துள்ளோம் . 

3. ஏற்ற பொருள் : - மாணவர் வயதிற்கும் அறிவிற் 
கும் ஏற்ற விஷயங்களைத்தான் மாணவர் கிரகிக்க இயலும் . 
ஆராய்ச்சிக் கட்டுரைகளையும் விஞ்ஞான விளக்கங்களையும் 
சிறியவரால் விளங்கிக் கொள்ள இயலுமா ? 


15. மௌன வாசிப்பின் வேகம் . 


வாசிப்பின் வேகமானது பாடத்தினுடைய எளிமை , 
இனிமை , ஏற்ற தன்மை ஆகியவற்றையும் - கண்ணுடைய 
சாண் , நகர்ச்சி பாய்ச்சல் , பார்வை ஆகியவற்றையும் - உட் 
காரும் நிலை , உடல்நிலை , மனநிலை , வெளிச்சம்வருதல் ஆகிய 
வற்றையும் பொருத்தது . 


2 


96 


வாசிப்புப் பயிற்சி . 


1. பாடத்தின் எளிமை:- கடின பதங்கள் அதிக 
மிருப்பின் வாசிப்பின் வேகம் தடைப்படும் . அரும் சொற் 
களை முதலில் விளக்கிவிடல் வேண்டும் . தமிழ் நடையும் 
எளிதாக , இனிதாக அமைதல் வேண்டும் . நீண்ட வாக்கி 
யங்களைக் காட்டிலும் சிறுவாக்கியங்களே சிறுவர்க்கேற்றவை 
2. பாடத்தின் பொருள் : மாணவர் 

வர் அறிவுக் 
கெட்டிய, அனுபவத்திற்குட்பட்ட , வாழ்க்கையோடு ஒட்டிய 
பொருள்களையே மாணவர் சுருக்கமாய் (விரைவாய் ) பெருக் 
காய்க் கற்க ( பல பக்கங்களை ) இயலும் . 

3. பாடத்தின் இனிமை : - நகைச் சுவைபடும் நற் 
பொருள்களையும் சிறிய கதைகளையும் மாணவர் விரும்பிக் 
கற்பர் . படங்கள் நூற்களில் ஏராளமாக இருப்பது இன்ப 
மூட்டும் . 

4. கண் நிறுத்தம் :- ஒரு வரியை வாசித்துச் செல் 
லும்போது கண் அடிக்கடி நிற்கிறது . இதனைக் கண் நிறுத்தம் 
( Fixation ) எனலாம் . ஒரு நிறுத்தலுக்கு சுமார் 1 விராடி 
ஆகும் . வாசிக்குங்கால் வரியில் கண் நிறுத்தம் குறையக் 
குறைய , வேகம் அதிகரிக்கும் . ஆகவே கண் நிறுத்தும் கால 
அளவையும் இடங்களையும் குறைக்க முயற்சிக்க வேண்டும் . 
கண் நின்று நகர்ந்து நகர்ந்து செல்வதை கண் நகர்ச்சி 
என்பர் . வாசிக்கும் பிறர் கண்ணைப் பார்த்தால் இது தெரி 
யும் , ஒரு வரியில் எத்தனை முறை கண்கள் நிற்கின்றன 
எனக் கணக்கிடலாம் . 

5 . கண் சாண் : - ( Eye span ) ஓர் இமைப் பொழு 
தில் கண் பார்வைக்குள் விழுந்து அகப்பட்டுச் செல்லும் 
சொற்களின் நீளமே சண் சாண் , அல்லது காட்சியின் நீட்சி 


வாசிப்புப் பயிற்சி , 


97 


எனப்படும் . 

ஆரம்பத்தில் ஒரு சொல்தான் கண் நீட்சி 
யாகும் ; வாசிப்பில் தேர்ச்சி யுற யுற , கண் சாண் அதிக 
மாகும் . ஆரம்ப வகுப்புகளில் வாசிப்புப் புத்தகத்தில் எழுத் 
துக்கள் பெரியவையாகவும் , மேல் வகுப்புக்களில் படிப்படி 
யாய் சிறியவையாகவும் அமைக்க வேண்டும் , வரிகளுக் கூடே 
ஏற்ற இடமும் விடல் வேண்டும் . மின்னட்டைகள் கண் சாண் 
விருத்திக்குப் பயன்படும் . கண்ணினுடைய நகர்ச்சி , நிறுத் 
தம் , நீட்சி இவை ஒன்றற்கு ஒன்று தொடர்புடையன . கண் 
கிறுத்தம் குறைய , நகர்ச்சி அதிகமாகும் ; நகர்ச்சி அதிகமாக 
நீட்சி அதிகமாகும் . 

6. கண் பாய்ச்சல் என்பது வரியை விட்டுத் 
தாண்டிச் செல்லாமல் , அடுத்தடுத்த வரிக்குக் கண்பார்வை 
யைச் செலுத்துதல் ஆகும் . வரிகட் கடே போதிய இடம் 
வேண்டும் . அடுத்த வரிக்குச் செல்ல இடர்ப்படும் குழந் 
தைகள் வரி முதலில் விரல் வைத்துக் கொண்டு போகும்படி 
சொல்லலாம் . 


பிற்போக்கு : - விளங்கிக் கொள்வதற்காகவும் எழுத் 
துக் கூட்டுவதற்காகவும் கண்கள் முதலில் பார்த்த சொற் 
பகுதிகளையோ, சொற்றொடர்களையோ மீண்டும் பார்க்கும் . 
இதனைப் பிற்போக்கு என்பர் . 

7. பார்வைக் குறைவு : குறைவு கண்ணில் இருப் 
பின் விரைவு எங்கனம் கூடும் ? ஒரு பொருளை அண்மையில் 
வைத்தாலே , பார்க்க இயல்வது குறும் பார்வை எனவும் , 
ஓரடிக்கு மேற்பட்ட தூரத்தில் வைத்தாலே , பார்க்க இயல் 
வது நெடும் பார்வை எனவும் படும் . இக் குறைகளை நீக்க 
ஏற்ற கண்ணாடி போடுவது அவசியம் . 


98 


வாசிப்புப் பயிற்சி , 


8 . மன நிலை , உடல் நிலை : உடலும் மனமும் 
சோயற்று , களைப்பற்றுச் சுக நிலையில் இருர் தால் தான் 
பொருளுணர்ந்து , விரைந்து படிக்கலாம் . உடலைக் கூனாமல் 
நேராய் நிமிர்ந்து அமர்ந்து கற்றல் எல்லது . 

9. ஒளி பெறல் : வெளிச்சம் அதிகமாகவோ குறை 
வாகவோ இல்லாமல் அளவாக இருத்தலும் இடப்புறத்தி 
லிருந்து வருகலும் படிப்புக்கு வசதியாகும் . 

10. முற்றிலும் மௌன மாதகுல் :- உ தட்டை 
அசைத்தல் , முணு முணுத்தல் , குரல்வளை அசைத்தல் 
முதலியவை சேராமல் தடுத்து நிறுத்தல் வேண்டும் . இவை 
வேகத்தைத் தடைப்படுத்தும் . 

11 , நோக்கமும் தேவையும் :- ஆழ்ந்த படிப்புப் 
பாடங்களில் கீழ்க்கண்டது போன்ற ஒரு பயிற்சியைத் தந்து 
மௌனமாக வாசிக்கக் கூறலாம் . 

ஒரு நோக்கத்தோடு 
மௌன வாசிப்பில் மாணவன் ஈடுபடவேண்டும் . வினாக் 
கட்கு விடை காணல், கடின பதங்களைக் குறித்தல் , பத்தி 
களுக்குத் தலைப்புக் கொடுத்தல் , பத்திகளின் முக்கியக் கருத் 
தைக் கண்டு சொல்லல் , ஏற்ற இடத்து நிறுத்துக் குறிகளி 
டல், பாடத்தில் வந்துள்ள செய்யுளடிகளை பழமொழிகளை 
மேற்கோள்களை கண்டு திரட்டல் , கட்டுரைக்குப் பொருள் 
திரட்டல் இவை போன்ற ளோக்கோடு , மௌனமாக வாசிக்கு 
மாறு தூண்டலாம் . தன்னோக்க முயற்சி வேலைகள் செய்யுங் 
கால் மௌனமாக வாசிக்கப் பயிற்சி பெறுவதை முன்னரே 
கற்றுள்ளோம். 

12 . விரைவுச் சோதனை :: படிப்பில் விரைவை 
உண்டாக்குவதற்கென பயிற்சிகள் அடிக்கடி தரவேண்டும் 
வாசிப்புப் பந்தய ஓட்டங்கள் நடத்தலாம் . குறித்த நேரத் 


வாசிப்புப் பயிற்சி . 


99 


எ 


திற்குள் , அதாவது சுமார் 5 நிமிட தோத்திற்குள் மாணவர் 
முன் வாசிக்காத புதுப் புத்தகத்தை ஒரே சமயத்தில் எல்லோ 
ரும் வாசிக்க ஆரம்பிக்குமாறு கூறி , ஒரே சமயத்தில் நிறுத்தி 
விடல் வேண்டும் . பின் ஒவ்வொருவரும் எத்தனை வரிகள் 
வாசித்துள்ளனர் என்பதைப் பென்சிலால் கும்பிடச் 
சொல்லலாம் . 

பின்னர் வாசித்த பகுதியை விளங்கிக் கொண்டனரா 
எனச் சோதிக்க வினாக்களும் பிற பயிற்சிகளும் தந்து விடை 
எழுதச் சொல்லித் திருத்தி , மதிப் பெண் தரல் வேண்டும் . 
ஒவ்வொரு மாணவனும் தான் படித்த வரிகளை எண்ணிக் 
காண வேண்டும் . இவை வேகத்தைக் காட்டும் . எழுதிய 
விடைகள் கிரகிக்கும் திறனைக் காட்டும் . இவ்விரு திறமை 
களையும் இச் சோ தனை விருத்தியாக்குகிறது . 

அடிக்கடி 
இவ்வாறு விரைவுச் சோதனை நடத்தி ஒரு பட்டியலில் 
அல்லது ரேகைப் படத்தில் குறிக்கலாம் . இதனைக் குறிக்க 
எவ்வாறு பட்டியல் அல்லது ரேகைப் படம் தயாரிப்பீர்கள் 
என்பதை வரைந்து காட்டுங்கள் , 
13. படிப்புப் பயிற்சிக்குப் பயன்படும் உபகரணங்கள் 

என்ற தலைப்பில் முன்னர் கூறியவைகளைக் கொடுத் 
துப் படிக்கச் செய்வதால் மௌன வாசிப்பை வளர்க்கலாம் . 
14 . 

விளையாட்டு முறையில் கூ றிய விளையாட்டுக் 
களையும் பயன்படுத்தலாம் . 
வினா : - 1. மௌன வாசிப்பை விருத்தி செய்ய என்ன 
வசதிகளை ஏற்படுத்தித் தருவீர் . 

( Sec . 42 , 46 , 47 , & 51 ; Ele . 47 & 49. ) 
2. மூன்றாம் வகுப்புக் சேற்ற வாய்க்குட் படிப்புக்கு 
உதவக்கூடிய தனிப்பயிற்சித் தாள்களை (Individual work 
sheets ) எவ்வாறு ஆயத்தம் செய்யலாம் ? ( Sec . 48 ) 


100 . 


வாசிப்புப் பயிற்சி . 


16. பரந்த படிப்பின் நோக்கம் . 

விளக்கம் - படிப்பினை பரந்த படிப்பு, ஆழ்ந்த 
படிப்பு என இரு பிரிவாகப் பிரிப்பார் . ஆழ்ந்த படிப்பிலே 
நுண் கருத்து விளக்கமும் , ஆழமான மொழிப் பயிற்சிகளும் 
தேவை . ஆனால் பரந்த படிப்பிலே பொதுவாகப் பொருளை 
உணர்ந்தால் போதுமானது . அருஞ் சொற்களை இடம் 
நோக்கிப் பொருளுணர்ந்து சென்றாலே போதும் . 

ஒவ் 
வொரு வாக்கியமாக, வார்த்தையாக நிறுத்திப் படிக்கத் 
தேவையில்லை. பார்வை பரந்து விரைந்து சென்ற முக்கியக் 
கருத்தை உணர்ந்து செல்லப் பயிற்சிக்க வேண்டும் . 

நோக்கம் : - மேல் வகுப்புகளிலே இவ்விதப்பரர்த 
படிப்பை வளர்க்க வேண்டும் , வாசிப்புத் திறமை வளா , வளர 
மாணவர் தாமாகவே படிக்க விரும்புவர். 

பாந்த படிப்பின் 
முக்கிய நோக்கங்கள் நான்காகும் : 

1. கருத்தை உணர் தல் , 
2 . 

இன்ப மனுபவித்தல் , 
3. உள்ளக் கிளர்ச்சியுறு தல் 
4 , மொழி அறிவில் வளர்தல் . 

மௌன வாசிப்பின் நோக்கங்களாகக் கூறியவைகளை 
யும் இங்கு கூட்டிக் கொள்ளலாம் . மேற்கண்ட நான்கு 
நோக்கங்களையும் சிறைவேற்றுவதற்கு ஏற்ற பயிற்சிகள் 
கீழ்க்கண்டவாறு தாலாம் : -- 

கருத்துணர்தல் : - வாசித்து , நூல் குறிக்கும் 
கருத்தை மட்டும் அறிதல் போதாது . 

தான் முன்னர் 
வாசித்த , அறிந்த , அனுபவித்த கருத்துக்களோடு ஒற்றுமைப் 
படுத்திப் பார்த்தல் வேண்டும் . வாசித்த விஷயத்தைச் 
சிந்திக்க வேண்டும் . 


வாசிப்ப் பயிற்சி , 


fol 


கற்ற 


இத்திறமைகளை விருத்தி செய்யும் வழிகள் : 
1. ஒவ்வொரு பிளையின் தனி ஆசை 

புத்தகங்களை விரிக்கப் போத்தல் 
2. ஓய்வு நேரங்களில் 

மான விளை 
பாட்டுப் பொருள்கள் , வேலைகள் இவைகளைப் 
பற்றிய விபரங்களை வாசித்துச் சேகரித்தல் , 
அதாவது சுயசோக்கமுயற்சி வேலைகளைப் 
பற்றிய விஷயங்களை விருப்பத்தோடு , ஒரு 
நோக்கத்தோடு கற்று அறிந்து கொள்ளத் 
துண்டல் . 
3. பொது அறிவைப் பெறுதல் : - துண்டுப் பிர 

சுரங்கள் வேண்டிய விளம்பரங்கள் , மாண 
வர்க்குரிய செய்தித்தாட்கள் இவற்றை கற்கப் 

பழக்கல் , 
4. சொற்பொழிவு கட்டுரை முதலியவைகட்குத் 

தேவையான விஷயங்களைச் சேகரித்தல் . 
புத்தகம் முழுமையும் வாசிக்காது , தான் 
விரும்பும் பகுதியை மட்டும் வாசித் த் 

தேவைப்பட்ட விபரம் அறிதல் . 
5. பொருளடக்கக் குறிப்பு , அகராதி முதலிய 

வைகளைப் பயன்படுத்தப் பழக்கல் , 
இத்தகைய பயிற்சிகள் மூலம் விஷய அறிவு பெறும் 
பொருட்டு வாசிக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணலாம் . 

இன்பமடைதல் : 
1. கதைபோல களிப்பூட்டுவன பிறவுமுண்டோ ? 

சிறுவர்க்கேற்ற , தாமே விளங்கிக் கொள்ளத் 
தக்க , கதைகள் தேவை . வீரம் , இரக்கம் , 
ஆச்சரியம் ஆகிய உணர்ச்சிகளைத் தட்டி 
எழுப்பத் தக்க சிறு கதைகள் , பெரியார் 
வாழ்க்கை வரலாறுகள் போன்றவை சிகத் 
தன்மையை உண்டாக்கச் சிறந்த சாதனங்கள் . 


2 
. 


102 


வாசிப்புப் பயிற்சி . 


2 . படங்கள் மூலம் படிப்பில் பற்று தலையும் ஆவலை 

யும் உண்டாக்கலாம் . 
3. கதையைச் சொல்லி , ஆவலைத் துண்டி , ரசமான 

கட்டத்தில் நிறுத்தி , மீதிப் பகுதியைப் புத்த 

கத்தில் வாசிக்கச் சொல்லலாம் . 
4. உயர்ந்த இலக்கியப் பகுதிகளை விளங்கிக்கொள் 

ளத் தக்க சூழ்நிலை அறிவை உண்டாக்கி , 

ரசித்து ருசித்து இன்புறச் செய்யலாம் . 
5. சிறு வர்ணனைகள், நாடகங்கள் , தர்க்கங்கள் 

மேல் வகுப்பில் இன்பமூட்டும் . 
6. சிறுவர் பத்திரிகையும் , பெரிய பத்திரிகையில் 

சிறுவர்க்கேற்றவைகளை மட்டும் குறியிட்டும் 

வாசிக்கக் கொடுக்கலாம் . 
7. நகைச் சுவை நல்கும் நல்ல நூற்களை நாடிக் 

கற்குமாறு தரலாம் . 
3. உள்ளக் கிளர்ச்சியூட்டல்: - கருத்தை விளங்கிக் 
கொள்வதும் , இன்பமுறுவதும் மட்டும் போதா , உள்ளத் 
திலே ஒரு புதிய உணர்ச்சி ஊற்றெடுக்க வேண்டும் . வீரம் , 
சேவை , தெய்வ பக்தி முதலிய பண்புகளை ஊட்டும் நூற்களை 
வாசிக்கவும் சிந்திக்கவும் தூண்டலாம் . ஆழ்ந்த இலக்கியங்கள் , 
அலை அலையான எண்ணங்களை அகத்திலே எழுப்ப வல்லவை . 
பாடப் புத்தகத்தைப் படிக்குங்கால் , சொல்லழகு , பொரு 
வழகு , நயங்கள் முதலியவற்றை ஆங்காங்கு எடுத்துக்காட்ட 
வேண்டும் . 

4. மொழிப் பெருக்கம் :- சொற்களின் பொருளை 
மட்டும் அறிதல் போதாது . சொற்களை வாக்கியங்களில் 
அமைத்துக் கூறும் ஆற்றலை உண்டாக்கல் அவசியம் . 
சொற்கள் பிறக்கும் விதம் , சொற்களின் நுட்பப் பொருள் 
வேற்றுமை , மரபுச் சொற்கள் ஆகியவற்றை தனி ஏட்டில் 


வாசிப்புப் பயிற்சி . 


103 


குமித்து வரலாம் . வாக்கியங்களின் வகைகளையும் பல்வேறு 
கடைகளையும் மாணவர் பயில வேண்டும் . மொழி அறிவு 
என்பது பொருளை விளங்கிக் கொள்வதும் பிறர்க்கு எடுத்துச் 
சொல்வதுமாகிய இரு திறமைகளாகும் . 
வினா: - 1. மேல் வகுப்புகளில் பரந்த படிப்பினால் விளை 
யும் பயன்களை விளக்குக . 

2. எட்டாம் வகுப்புப் பிள்ளைகட்குப் பரந்த 
படிப்பைப் பயிற்சிக்க எவ்வாறு உதவுவீர் . ( Sec . 52) 

17. நூல் நிலையப் படிப்பு . 

நூல் நிலைய வகைகள் : - 1. பொது நூல் நிலையம் 
என்பது எல்லா வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் 
வந்து படிக்கக் கூடியது . 2. மேற்கோள் நூல் நிலையம் 
என்பது அகாதி வகைகள் , உயர் இலக்கியங்கள், செய்தி 
இதழ்த் திரட்டுக்கள் அடங்கியது . 3. வகுப்பு நூல் நிலையம் 
என்பது தனி வகுப்புக் கேற்ற புத்தகங்கள் கொண்டது . 

வகுப்புப் புத்தகசாலையை வளர்க்கும் வகை: 

1. நூல் நிலையத்திற்கென அரசியலார் அருளும் 
பணத் தொகையினின்றும் ஒரு பகுதியை வகுப்புப் புத்தக 
சாலைக்குப் பயன்படுத்தலாம் . 

2. மாணவர் தத்தம் திறமைக்கேற்ப , நன்கொடை 
யாக நூற்கள் அளிக்கலாம் . 

3. சிறுநாடகங்கள் , நானாவிதப் பயிற்சிகள் , இசைக் 
கூட்டங்கள் நடத்தி , பொருள் பெற்றுப் புத்தகம் வாங்கலாம் . 

4. வருடந்தோறும் தேறிச் செல்லும் மாணவர் 
சிலர் தம் உபபாட நூற்களைத் தரலாம் . புதிதாக , மாணவர் 
தனியாக வாங்கி வாசித்த உபபாட நூற்களைத் தந்து தவலாம் . 


104 


வாசிப்புப் பயிற்சி , 


எவை என 


இதன் மூலம் உதவி செய்யும் பண்பை மாணவர் 
பெறுகின்றனர் . வாங்குவதிலும் வழங்குவதே பேறு--- 
என்ற கிருஸ்துவின் அருள் மொழிக்கிணங்க ஈர்து உதவும் 
இன்பம் பெறலாம் மாணவர் . 

அனுமதியின் பேரில் , மாணவர் கூட்டுறவாகி , சிறு 
பங்குப் பணமிட்டு ஒரு சில நூற்கள் வாங்கிக் கற்கலாம் . 

வகுப்பு நிலையத்திற் குரிய நூற்கள் : 1. அவ்வவ் 
வகுப்பு மாணவரின் அறிவு, ஆற்றலுக்கேற்ற நூற்கள் 
வேண்டும் . தாமே படித்து விளங்கத் தக்கவைகளாய் இருத் 
தல் நலம் . 
2. மாணவர் தாமாகவே விரும்பும் நல்ல நூற்கள் 

உண்மையாக அறிந்து சேகரிக்க வேண்டும் 
மாணவர் இன்ன நூற்களைக் கற்க வேண்டும் என்று ஆசிரியர் 
வற்புறுத்தல் கூடாது . 

3 , கண்ணைக் கவரும் படங்கள் வாசிப்பிலே கவ 
னத்தை இழுக்கும் ; கருத்தையும் விளக்கும் . புத்தகங்கள் 
நல்ல காகிதத்தில் , உரிய பெரிய எழுத்தில் உறுதியான 
கட்டமைப்பில் இருத்தல் வேண்டும் . பல்வேறு வகையான 
நூற்களைச் சேகரித்தல் நலமாகும் . 
5. வகுப்பு நூல் நிலையத்தை நடத்தும் விதம் : 

1. நூல் நிலைய வாசிப்பிற்கு எனக் கால அட்டவணை 
யில் ஓர் நேரம் ஒதுக்கலாம் . 

2 . ஆழ்ந்த படிப்பைப் போல , அதிக விளக்கமும் 
மொழிப் பயிற்சிகளும் தேவையில்லை . அருஞ் சொற்களைத் 
தெளிவாய்த் திட்டமாய் அறிய வேண்டும் என்ற அவசிய 
மில்லை . இடம் நோக்கிப் பொருளை யூகித்துணர்ந்து 
சென்றால் போதும் . 

3. நிறுத்திச் சிந்தித்து வாக்கியங்களைக் கற்றுச் 
செல்ல வேண்டியதில்லை . பொதுவாகப் பொருளை உணர்ந் 
தால் போதுமானது . இத்தகைய அகன்ற படிப்பிற்கு நூல் 
நிலையம் மிகத் துணைபுரியும் , 


வாசிப்புப் பயிற்சி . 


105 


4. வேண்டிய சமயங்களில் நூற்களை வீட்டுக்கு 
எடுத்துச் செல்லலாம் . நூற்களைக் கொடுத்தல் , எடுத்தல் 
பற்றிய விதிகளை மாணவர்களே ஆக்கிக் கொள்ளலாம் . 

4. நிலையத்தை நடத்தும் முழுப் பொறுப்பையும் 
மாணவர்பால் விடுத்து , மேற்பார்த்து வரல் சிறந்தது . மாண 
வரே நூற்களை வகைப்படுதல் , அடுக்கல் , சுத்தம் செய்தல் , 
தருதல் , பெறுதல் - ஆகிய அனைத்தையும் ஆசான் துணைக் 
கொண்டு செய்யலாம் . 

5. நூற்களைப் படித்த பின்னர் , ஆசிரியர் சிறு 
பயிற்சிகளும் சோதனைகளும் தரலாம் . ஏற் பொருளைச் 
சுருக்கமாக எழுதல் , நாடகமாக நடித்தல் , சம்பாஷணை 
நடத்தல் , விமர்சனம் கூறல் , சிறு வினா விடை எழுதல் , 
முக்கிய பொருளை வாய் மொழியாகக் கூறல் , கட்டுரை எழு 
தல் , அழகிய நீதிகளையும் , வர்ணனைகளையும் , குறித்துத் திரட் 
டல், படிக்கும் போதே அவ்வப்போது குறிப்புகள் தயாரித் 
தல் இவை ஏற்ற பயிற்சிகள் , நூல் நிலைய வாசிப்புக்கெனத் 
தனி ஏடு ஒவ்வொரு மாணவரும் வைத்திருத்தல் நலம் . 

6. ஆசிரியரிடம் விரும்பும் போது மாணவர் 
தனித்து வந்து புதிய சொற்களையும் கருத்துக்களையும் பற்றிக் 
கேட்டறியலாம் . 
வினா:- 1. வகுப்பு நூல் நிலையங்களின் பிரயோசனங்களை 
விவரிக்க. இவ்வித நிலையங்களில் எவ்வகையான புத்தகங் 
களை நீர் சேகரித்து வைப்பீர் ? ( Sec . 47 ) 

2. இரண்டாம் வகுப்பு முதல் , ஐந்தாம் வகுப்பு 
வரையில் வாசிக்கும் மாணவர் உபயோகிப்பதற்கான வகுப் 
புப் புத்தகசாலை ஒன்றை எப்படி வளர்த்து வருவீர்கள் ? 
அதனை முற்றிலும் பயன்படுத்தும்படி அவர்களை எப்படித் 
தூண்டுவீர்கள் ? 

( Ele . 43 ) 
3 . 

வகுப்புப் புத்தகசாலைக்குத் தகுந்த 
புத்தகங்களைத் தேர்ந்தெடுப்பதில் நீர் கருத வேண்டிய விஷ 
யங்களில் முக்கியமான நான்கை விளக்குக. 

Ele . 52 


உமது 


V. உரை நடைப் பயிற்சி . 


1. பண்டைய உரை நடை . 


பண்டைச் சங்க காலத்தில் எழுதிய 

எழுதிய உரைநடை 
நூற்கள் நமக்குக் கிடைக்கவில்லை. பதினேழாம் , பதினெட் 
டாம் நூற்றாண்டு முதலிலிருந்து உரைாடையில் நூற்கள் 
மிகுதியாக எழுதப்படுகின்றன . சங்க காலத்திலும் அதற்குப் 
பிற்பட்ட சில நூற்றண்டுகளிலும் நூற்களைப் பெரும்பாலும் 
செய்யுட்களின் மூலமே எழுதினார்கள் . செய்யுட்களுக்கு 
விளக்கமும் அருத்தமுமே உரைநடையில் பேராசிரியர்கள் 
எழுதினர் . இந்த உரைநடையும் கடின சொற்கள் கலந்து , 
ஆங்காங்கு எதுகை மோனை அமைந்து விளங்கும் ; ஒரு 
வகைச் செய்யுள் போலவே காணப்படும் . ஆதலால் அதனை 
உரைப் பாட்டு எனவும் உரைபெறு கட்டுரை எனவும் கூறு 
வர் . அக்கடை மிக ஆழமான தாயினும் இயற்கையான கன்று . 
சிலப்பதிகாரம் ஊடே உரைநடை தழுவி எழுதப்பட்ட 
தால் உரை இடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் எனப் 
பெயர் பெறும் . ஆகவே முழுவதும் வசனத்தில் எழுதிய 
நூல், 17 - ம் நூற்றாண்டு வரை இல்லை எனலாம் . இதற்குக் 
காரணம் ஓலையில் எழுதிவதும் , ஓலைச் சுவடிகளைக் காப்பதும் 
நூற்கள் வேண்டுமெனில் ஓலை பெயர்த் தெழுதுவோர்க்குக் 
கூலி கொடுத்து எழுதி வாங்குவதும் மிகச் சிரமமாகும் . 
ஆகவே வசதியின்மையால் வசனம் பெருகவில்லை. 


உரை நடைப் பயிற்சி , 


107 


2. உரைநடை வளர்ச்சி . 

காகிதம் கண்டு பிடித்த பின்னரே , அச்சுப்பொறிகள் 
தோன்றின . அவை இந்தியாவிற்கு வந்த பின்னரே உரை 
எடை நூற்கள் தமிழில் பெருகின. சமது நாட்டில் துர 
நாட்டிலிருந்து வந்து தொண்டாற்றி வந்த பாதிரிமார்கள் 
முதன் முதல் தமிழில் அச்சுப் புத்தகம் உண்டாக்கினார்கள் . 
இந்திய மொழிகளில் முதன் முதல் அச்சுப் புத்தகம் உண் 
டானது தமிழ் மொழியிலே தான் ; பிறகுதான் ஏனைய இந்திய 
பாஷைகளில் அச்சுப் புத்தகம் உண்டாயினவாம் . " 

உரை ஆசிரியர்கள் : - 17 - ம் நூற்றாண்டின் தொடக் 
கத்தில் சைவ மடாலயங்கள் உரைநடை நூற்களை ஓலையில் 
எழுதி வெளியிட்டனர் . அவர்களுள் சிவஞான முனிவர் 
மிகக் குறிப்பிடத்தக்கவர். அக்காலத்திலே தத்துவப் போத 
காசிரியர் எனப் பெயர் புனைந்த ராபர்ட் தே நேபிலிபஸ் 
என்ற கத்தோலிக்கப் பாதிரியார் தமிழை நன்கு கற்றுத் 
தேர்ந்து , பல தமிழ் நூற்கள் எழுதினார் . பின்னர் புலவர் 
வீரமாமுனிவர் (பெஸ்கி பல வசன நூற்களை எழுதி நாடெங் 
கும் வழங்கினார் . அவர் இனிய எளிய முறையில் நகைச் 
சுவை ததும்ப எழுதும் ஆற்றலுடையார் . 

அவர் எழுதிய அவிவேக பூரணகுரு கதையை அறிந் 
திருப்பீர்கள் . மேலும் விசாகப்பெருமாள் ஐயர் , சரவணப் 
பெருமாள் ஐயர் , வித்துவான் தாண்டவ முதலியார் , ஆறுமுக 
நாவலர் , வேதநாயகம் பிள்ளை , சுந்தரம் பிள்ளை , சூரியநாரா 

சாஸ்திரியார் முதலிய தமிழ்ப் பெரும் புலவர்கள் 
இலக்கண இலக்கிய நூற்களை எழுதி வெளியிட்டு , வசன 
நடையை வளர்த்தனர் . 


பண 


108 


உரை நடைப் பயிற்சி . 


வகையாக 


அ 


3. ஆழ்ந்த படிப்பின் நோக்கங்கள் . 
ஆழ்ந்த படிப்பு, அகன்ற படிப்பு என்று இரண்டு 

உரைநடைப் படிப்பைப் பிரிக்கலாம் . 
நூற்கள் மூலம் பள்ளியில் ஆழ்ந்த படிப்பில் பயிற்சி அளிக் 
கின்றோம் . அகன்ற படிப் பென்பது மேலாக நுனிப்புல் 
மேய்வது போல , நூலின் பொதுக் கருத்தை ஒருவாறு 
உணர்ந்து விரைந்து படித்துச் செல்வதாகும் . இதனைத் 
துணைப்பாட நூற்கள் , செய்தி இதழ்கள் , கதைப் புத்தகங்கள் 
அகராதிகள் , நூல் நிலையப் படிப்பு முதலியவற்றின் மூல 
மாகக் கற்பிக்கின்றோம் , ஆழ்ந்த படிப்பென்பது நுட்பமாகக் 
கருத்தை உணர்ந்து சிந்திப்பதாகும் . தமிழ் மொழியிலே 
படித்தல் ( Reading ) கற்றல் ( Studying ) ஓதுதல் என மூன்று 
சொற்கள் உள்ளன. படித்தல் என்பது மேலெழுந்தாற் 
போல முக்கிய கருத்தை மட்டும் வாசித்தறிதல் . கற்றல் 
என்பது சிக்சித்து சீர்துக்கி வாசித்தல் . ( கற்க கசடற 
ஓது தல் என்பது ஒழுக்கமாகக் கொள்ள வேண்டியவற்றை 
பக்தியோடு கற்றுணர்தல் . ( ஓதுவது ஒழியேல் ) வாழ்க்கை 
யிலே ஆராய்ச்சி , இலக்கணம் , இலக்கியம் , விஞ்ஞானம் 
முதலிய நூற்கள் ஆழ்ந்து படித்தற்குரியன. 

ஆழ்ந்த படிப்புப் பழக்கத்தைக் கற்பிப்பதற்காகவே 
தமிழ்ப் பாட நூற்களில் பல்வகைப் பாடங்களும் அமைக்கப் 
படுகின்றன . 
ஆழ்ந்த படிப்பின் நோக்கம்: 

1. உரை நடை , 
செய்யுட் பகுதிகளை நுட்பமாய்ப் பொருள் உணர்தல் , 

2 : சிர்தித்துச் சீர்தூக்கி ஆராய்தல் . 

3. சொல் நயம் , பொருள் நயம் சுவைத்து 
இன்புறு தல் , 


// 


உரை நடைப் பயிற்சி . 


109 


4. வாக்கிய அமைப்புகளை அறிதல் , பல்வகைச் 
சொற்றொடர்களை ஆக்குந் திறமை பெறுதல் . 

5 . அரும் சொற்கள் , மாபுத் தொடர்கள் ( Phrases ) 
வழக்குகள் (idioms ) முதலியவற்றை இடம் நோக்கி உப 
யோகிக்கும் ஆற்றலைப் பெறல் ; சொற்களஞ்சியத்தைப் 
பெருக்கல் , 

6. கதைகள் , நாடகங்களில் வரும் ஆட்களின் 
குணங்களை ஆராய்ந்தும் ஒத்திட்டும் அறிதல் , 

7. இலக்கணக் குறிப்புகளை அறிதல் , 

8. பல்வேறு சொல் நடைகளைக் கற்று மாணவன் 
தனக்கென ஒரு நடையை உருவாக்கல் . 

மேற்கண்ட சோக்கங்களை மனதிற்கொண்டு , ஏற்ற 
பயிற்சிகளை மேல் வகுப்புகளில் பாடப் புத்தகங்கள் படிக்குங் 
கால் தால் வேண்டும் . ஏற்ற பயிற்சிகளைத் தாற் கேற்றவாறு 
அமைந் துள்ள பாடப் புத்தகங்களைத் தேர்ந்தெடுத்தல் 
அவசியம். 
வினா: - ஆழ்ந்த படிப்பின் நோக்கங்கட்கும் பரந்த படிப் 

பின் நோக்கங்கட்குமுள்ள வேறுபாடென்ன ? 
4. சிறுவர் பாட நூற்களின் தன்மை . 

1. எழுத்து தெளிவாகவும் பெரிதாகவும் 
அழுத்தமாகவும் இருத்தல் வேண்டும் . முதலிரு வகுப்பு 
களில் உயிர் , மெய் , உயிர்மெய் , ஆயுதம் ஆகிய எல்லா எழுத் 
துக்களையும் ஒரு வரிசையில் கற்பிப்பதற்கு ஏற்ற சொற்கள் 
புத்தகத்தில் காணப்படல் வேண்டும் . ஒவ்வொரு சொல்லி 
லும் புகுத்தப்படும் புதிய எழுத்துக்களைச் சிவப்பு நிறத் 
தாலோ அல்லது அழுத்தமாகவோ காட்டினால் நலம் . 


110 


உரை நடைப் பயிற்சி . 


2 . 

வரியும் இடமும் : - சொற்களுக்கூடே போதிய 
இடம் விட்டு அழகாக அமைக்க வேண்டும் . வரிகளிடையே 
உரிய இடம் தேவை . சிறு வகுப்புகளில் வரிக்கொரு வாக் 
கியமாக அச்சிடுவது வாசிக்க எளிது . 

3 , படங்கள் : பாடங்களுக் கேற்ற விளக்கப் 
படங்கள் படிப்பில் பற்றுதலுண்டாக்கும் . படங்கள் அழ 
காகவும் கவர்ச்சியாகவும் போதிய அளவு பெரிதாகவும் பல 
நிறத்திலும் இருப்பது நல்லது . முழுக் கையினை வரைந்து 
அதன்கீழ் " சுகம் ” என்ற சொல்லை எழுதுவதும் குதிரையோ 
கழுதையோ என்று ஐயம் தோன்றுமாறு படங்கள் வரை 
வதும் கூடா . 
4 . 

நூலின் அளவும் அழகும் கட்டடமும் : - புத்த 
கீத்தை, மிகப் பெரிதாகவோ மிகச் சிறிதாகவோ அமைக்கா 
மல் , அடக்கமான அளவில் அமைத்தால் வசதியாயிருக்கும் . 
சிறுவர் புத்தகம் கெட்டியான அட்டையிட்டும் அவ்வட்டை 
யில் நல்ல படங்கள் வரைந்தும் இருந்தால் இன்பந்தரும். 


5. பொருள்:- - சிறுவரின் அறிவிற்கும் ஆற்றலுக் 
கும் இயல்புக்கும் இன்பத்திற்கும் ஆசைக்கும் அவசியத் 
திற்கும் ஏற்ற பொருள்களில் பாடங்கள் அமைந்து திகழ 
வேண்டும் . சிறு கதைகள் , விளையாட்டுப் பொருள்கள் , 
மிருகங்கள் , பட்சிகள் , நல்வழிப் பழக்க வழக்கங்கள் ஆகிய 
பொருட்கள் பற்றிய விஷயங்களை விளக்கமாகச் சுருக்க 
மாகக் கூறல் வேண்டும் . சிரிப்பூட்டும் சிறு கதைகளைச் 
சேர்த்தல் சிறந்தது . எளிய பழமொழிகள் , இனிய விடு 
கதைகள் , சிறிய பாடல்கள் முதலியவைகளும் புத்தகத்தில் 
காணப்பட வேண்டும் . 


உரை நடைப் பயிற்சி . 


111 


6. சொல்லும் நடையும் : கல்வித் துறையினர் 
வெளியிட்டுள்ள சொற்றொகைத் திட்டத்திற் கேற்ப , புதிய 
சொல்லறிவைப் பாடங்கள் விருத்தி செய்ய வேண்டும் .. 
அருஞ் சொற்கள் பாடந்தோறும் ஒரு சிலவே இருத்தல் 
வேண்டும் . ஒரு பாடத்தில் உபயோகப் படுத்திய சொற்கள் , 
மீண்டும் வரும் பாடங்களில் தக்க இடங்களில் உபயோகப் 
படுத்தப் பட்டிருந்தால் மனதில் பதியும் . இக்காரணத்திற் 
காகவே சிறுவர் வாசக நூலில் பாடங்கள் யாவும் ஒரே 
ஆசிரியரால் எழுதப்படல் வேண்டும் . பாடங்கள் படிப்படி 
யாய் எளிதிலிருந்து வன்மைக்கு உயர்ந்து செல்லல் முறை 
யாகும் . மொழி நடையும் இனிதாக எளிதாக அமைதல் 
அவசியம் . பிற்காலத்தில் உயர்தர வகுப்புகளில் இலக் 
கியத்தை அனுபவிக்க ஆயத்தப்படுத்தும் வகையில் பாடங்கள் 
அமைந்து திகழல் சிறப்பாகும் .. கிரகிக்கும் சக்தியைப் 
பெருக்குவதற்கும் மொழிப் பயிற்சிகள் தருவதற்கும் 
பாடங்கள் உதவ வேண்டும் . 
5. மேற் வகுப்புகட்குரிய பாட நூலின் 

தன்மை . 
1 பொருள் , அறிவின் வளர்ச்சிக்கும் வயதின் 
மலர்ச்சிக்கும் மனதின் உணர்ச்சிக்கும் ஏற்றவையாய் இருக்க 
வேண்டும் . பின் வரும் தலைப்புகளின் பேரில் பாடங்கள் 
எழுதப்பட்டிருக்க வேண்டுமென அரசியலார் பாடத்திட்டம் 
வற்புறுத்துகிறது : 

1. இலக்கியம் : கற்பனை மலிர் தவையாயும் 
மனதில் உணர்ச்சிகளை எழுப்பும் வன்மை வாய்ந் தனவாயும் 
உள்ள இலக்கியப் பகுதிகளைத் தேர்ந்தெடுத்தல் இன்பந்தரும் . 


112 


உரை நடைப் பயிற்சி . 


2. வாலாறு : 

உண்மை நிகழ்ச்சிகள், மக்கள் 
செய்த மாண்புறு செயல்கள் , நாட்டு வரலாறு , பெரியோர் 
வாழ்க்கை வாலாறு , புதிய நாடு கண்டு பிடித்தோர் வாலாறு 
முதலியவை பற்றிய பாடங்கள் ஏற்றவை . 

3. கதைகள் : புனைக் கதைகள் , கர்ண பரம்பரைக் 
கதைகள் , பிராணிக் கதைகள் , சிறு நாடக உருவக் கதைகள் , 
வீரர் கதைகள் , நகைச் சுவைக் கதைகள் ஆகிய இவற்றுள் 
ஒன்றிரண்டு ஆங்காங்கு சேர்த்தல் நலம் . 

4. அழிவியலாராய்ச்சியாளர் கண்டு பிடிக்கும் 
புதுமைகளைப் பற்றிய பாடங்கள் வரவேற்கத் தக்கன . 

5. கட்டுரைகள் : இலக்கிய , விஞ்ஞான, சரித் 
திரக் கட்டுரைகள் பாட நூலில் இடம் பெற வேண்டும் . 

6. நாடகங்கள் : புதினங்களிலிருந்து சுருக்கி 
யவை, தமிழ்க் காப்பியங்களிலிருர்தும் இலக்கியங்களி 
விருந்தும் தேர்ந்தெடுத்த காட்சிகள் , மேல்நாட்டுக் கதைகளி 
லிருந்து மொழி பெயர்க்கப்பட்டவை முதலியன ஏற்றவை . 

II . நடை : எளிமை , ஆழமுடைமை முதலிய 
அழகோடு பேராசிரியர்களால் எழுதப்பட்டவை பயனும் 
பண்பும் தரும் . சிறர் த பல ஆசிரியர்கள் எழுதிய பாடத் 
தொகுப்பு சிறந்தது . பல்வேறு வசன நடைகளைப் பற்றிப் 
பின் பார்ப்போம் . 

TII . மொழித் திறம் : சொற் களஞ்சியத்தைப் 
பெருக்குவதும் முறையே இலக்கணப் பயிற்சி தருவதும் 
நோக்கமாகக் கொண்டு பாடங்கள் எழுதப்பட்டிருத்தல் 
வேண்டும் . எழுத, படிக்க, பேசப் பயிற்சிகள் தருங்கால் 
இணைத்து இலக்கணத்தைப் போதிப்பதே இன்பம் பயக்கும் . 


உரை நடைப் பயிற்சி , 


113 


IV . செய்யுட்கள் : - பல்வேறு வகைச் செய்யுட் 
கள் மாணவர் நூலில் சேர்த்தல் சிறர்தது . தோத்திரம் , 
காவியம் சங்க இலக்கியப் பாக்கள் , தற்கால இலக்கியச் 
செய்யுட்கள் முதலிய சிறு பகுதிகளை மாணவர் கற்றல் 
பிற்கால வாழ்க்கையில் நூற்களை முழுதும் கற்க வேண்டும் 
என்ற ஆசை உண்டாகும் . 

V. பயிற்சிகள் : - பாடங்களின் இறுதியில் நூதன 
முறைப் பலவகைப் பயிற்சிகள் கொடுத்தல் நலம் . 
வினா : - 1. ஆரம்பப் பாடசாலையிலே வாசகப் புத்தகம் 

கள் எத்தன்மையனவாய் இருத்தல் வேண்டும் ? 
2. மேல் வகுப்புகட்குரிய பாட நூற்களின் தன் 
மையை விளக்குக . 

6. உரை நடை வகை . 
செல்லும் செலவைக் குறிக்கும் கால் நடை எவ்வாறு 
ஒருவனை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குக் கொண்டு 
செல்கிறதோ , அதுபோன்றே சொற்களும் ஒருவரிடமிருந்து 
மற்றொருவர்க்குக் கருத்தைக் கொண்டு சென்று தெரிவிப்ப 
தால் இது சொல் நடை எனப் பெயர் பெற்றது . கருத்தை 
வெளிப்படுத்தச் சொற்களை அமைத்துக் கொண்டு போகும் 
போக்கே நடை எனப்படும் . இக்காலத்தில் பலவிதமான 
தமிழ் நடைகள் வளர்ந்துள்ளன . பல தடைகளை மாண 
வர்க்குப் பயிற்றல் வேண்டும் . மேல் வகுப்புக்குரிய வசன 
நூலில் பல ஆசிரியர்கள் பல்வகை கடைகளிலும் எழுதிய 
பாடங்களைத் தொகுத்து வெளியிடுகிறோம் . அவற்றைக் 
கற்பதன் மூலம் மாணவர்கள் தமக்கென ஒரு சொந்த 


114 


உரை நடைப் பயிற்சி . 


நடைபை இயல்பாக 

இயல்பாக அமைத்துக் கொள்ளலே நல்லது . 
பிறர் நடையைப் பின்பற்றுவது , பிறர் கால்களைக் கொண்டு 
ஈடப்பதொக்கும் . ஆதலால் ஆசிரியர் கீழ்க்கண்ட நடை 
வகைகளை அறிந்து , அவற்றின் தன்மைகளை மாணவர்க்கு 
எடுத்து விளக்கலாம் . 

1. வெள்ளை நடை : - எல்லார்க்கும் மிக எளிதில் 
விளங்கும் நாடோடிய தமிழ் , ( உ.ம் ) இரண்டு சின்னக் குருவி 
கள் மாத்தில் கூடுகட்டி வசித்தன . பெட்டைக் குருவி 
முட்டை இட்டது. பிற்பாடு அடைகாத்துக் குஞ்சு 
பொரித்தது . 
2 . கொடும் புணர் நடை : 

சொற்களை ஒன்றோ 
டொன்று புணர்த்தி எழுதிச் செல்வது: - ( உ - ம் ) ஈங்கிவற் 
கொரு விடுக்கண் டுயர் தீர்த்தலா லிம்மைப் புகழுண் டென் 
றொரு நந்நோக்கத்தாலு மறஞ் செய்வாரு முளர் . 
3 மணிப் பவள நடை : 

வட சொற்களையும் 
தென் சொற்களையும் மாலையில் மணியும் பவளமும் மாறி 
மாறிக் கோத்துச் செல்வது போல , கலந்து எழுதும் நடை , 
இந்த நடை விரும்பத்தக்கதல்ல . 

( உ - ம் ) சமயோசிதமான சாமர்த்தியமே சாதுர்யம் 
என்பது , சகலரிடத்தும் உபசாரமாக ஒத்து நடப்பது 
கஷ்டமல்ல ; அதனால் நஷ்டம் ஒன்றுமில்லை . எல்லோ 
ருக்கும் சந்தோஷம் உண்டாக சடப்பதைப் பால்யப் பிரா 
யத்திலே பழக வேண்டும் . - திரு . செல்வகேச முதலியார். 

4. தனித்தமிழ் தடை : பிறமொழிச்சொல் ஒன்றும் 
கலவாது , தனித் தமிழ்ச் சொற்களைக் கொண்டெழுதுவது . 
பிறமொழி பெரும்பாலுங் கலவாது எழுதிச் செல்வதே 


உரை நடைப் பயிற்சி . 


115 


செந்தமிழ் நடையாகும் . தனித்தமிழ் நடைக்கு தாரணம் : 
இளைஞர்கள் உடலோம்பல் மீது பெருங்கவலை செலுத்தல் 
வேண்டும் . இளமை அழகுக் குரியது . இக்கால இளைஞர் 
முகத்தில் அழகு ஒழுகுகிறதோ ? இளைஞர்களல்லவோ 
ஒரு நாட்டின் செல்வம் . அவர்கள் நிலையை உன்ன உன்ன 
உளங் குழைகிறது . " - திரு . வி . கல்யாணசுந்தார் . 

5. செய்யுள் நடை அல்லது எதுகை மோனை 
நடை : - சீதையைப் பற்றிக் கூறுகிறார் ஆர் . பி . சேதுப் 
பிள்ளை : - " பூவினை வெறுத்து , அயோத்தி மன்னன் பொன் 
மனை புகுந்து , கணவனுடன் நாடு துறந்து , காடு புகுந்த 
கமலச் செல்வியை இலங்கை வேந்தனுடைய தங்கை , கண் 
களால் ரோக்கினாள் . பெண்மையும் பேதுரும் பேரழகு 
வாய்ந் தவள் சீதை " 

மாணவர் இயல்பாக எழுதப் பயிலல் வேண்டும் . வலிந்து 
சிந்தித்து வார்த்தைகளைப் போட்டு எழுதுவது இயற்கை 
யானதனறு 
6 . 

இலக்கிய நடை :- உயர்ந்த சொற்களால் 
செய்யுள் வரிகளை ஊடே கலந்து விழுமிய கருத்துக்களைக் 
கற்றோர்க்கு மட்டும் விளங்கும் வண்ணம் எழுதுவது . 

( உ - ம் ) " அரசன் , அஞ்சாமை , ஈகை , அறிவூக்கம் 
இக்கான் கும் எஞ்சா தவனாய் , துங்காமை , கல்வி , துணிவுடை 
யவனாய் விளங்கல் வேண்டும் . ஊழையும் உப்பக்கம் காணும் 
அமைச்சர் புடை சூழச் செங்கோல் செலுத்த வேண்டும் . ” 

7. தவிர்க்க வேண்டிய கொச்சை நடை : - ( உ - ம் ) 
அவங்க ஊட்லே குடுத்த தண்ணி சூடா இருந்த தின்னா. 
( தற்காலப் புதினங்களில் நடையை நினைக்கும் போது நெஞ்சு 
பொறுக்குதில்லையே ! எத்தனை பிழை ; ஆனால் புத்தகமாக 
வெளிவருகிறது . 


116 


உரை நடைப் பயிற்சி . 


நடையானது 


( உ.ம் ) அவள் அழகி ; தன் காதலனுக்காகக் கார்த்துக் 
தொண்டு நின்றாள் . பந்தலிலே தவள்ந்து பூர்த்த ரோஜாப் 
பூவைப் பரிச்சுக் கோர்த்தாள் ; முகர்ந்து பார்த்தாள் . அகண்ட 
கண்களால் நாலா பக்கமும் பார்த்துண்டே காதலன் எப்போ 
வருவாரோ என்று இதயம் நொந்தாள் . " - இதிலே தடித்த 
எழுத்தில் உள்ளவை பிழைச் சொற்கள் . 

8. இழிவு நடை : - சோழர் ஹிஸ்டரியில் வரும் 
அநேக மினிஸ்டர்கள் கமாண்டர் இன்சீப்புகளாக சர்வீஸ் 
பண்ணினவர்கள் . " - இந்த ஆங்கிலக் கலப்பு , ஆபாச 
நடையைப் பள்ளிக் கூடங்களிலிருந்து தொலைத்து ஒழிக்கும் 
காள் எந்நாளோ ! பள்ளியில் , இது முதலில் தொலைந்தால் 
தான் பிற இடங்களிலும் நிலையங்களிலும் எடுபடும் . 

கேட்போருக்குக் கேற்றவாறும் , 
பொருளுக் கேற்றவாறும் , காலத்திற்கு ஏற்றவாறும் வேறு 
படும் . இயற்கையாகப் பேசும் சாதாரண நடையில் பிழையற 
எழுத மாணவர் முதலில் பயில வேண்டும் . 
7. உரைநடைப் பாடம் கற்பிக்கும் முறை 

ஆழ்ந்த படிப்புப் பயிற்சி அளிக்கும் நோக்கத்தோடு 
உரைநடைப் பாடம் கற்பிக்க வேண்டும் . வசன பாடத்திலே 
மாணவர் நுட்பமான கருத்தை உணர்வர் . விஷயங்களைச் 
சுருக்குதல் , பெருக்குதல் , சொற்களை உபயோகித்தல் முத 
லிய பயிற்சிகளைப் பெறுவார் என்பதை முன்னரே படித் 
துள்ளோம் . ஆகையால் இத்தகைய விரிந்த நோக்கங்களை 
மனதில் கொண்டு , வசன பாடத்தை மொழித் தேர்ச்சி 
உண்டாகுமாறு கற்பிப்பதற்கு கீழ்க்கண்ட படிகளைப் 
பின்பற்ற வேண்டும் . 


உரை நடைப் பயிற்சி . 


117 


1. பீடிகை. 
புதிய பாடத்தை மாணவர் அறிந்துகொள்ள மாணவர் 
மனதைப் பக்குவப்படுத்தலே பீடிகை , அல்லது முன்னுரை 
எனப்படும் . 

1 . பாட சம்பந்தமாய் முன்பே அறிந்தவைகளை 
பற்றி உரையாடலாம் . 

2. நீண்ட கதையாயின் சுருக்கம் உறியோ 
கிளைக் கதையாயின் முழுக்கதையும் இடமும் கூறியோ 
ஆரம்பிக்கலாம் . 

3. படங் காட்டியும் நேரிலே பொருளைக் காட்டி 
யும் அல்லது மாதிரிப் பொருளைக் காட்டியும் விளக்கலாம் . 
முன்னுரையில் முக்கியமாகக் கவனிக்க வேண்டியதொன்று 
உண்டு. அதாவது பாடத்தில் வரும் கடின சொற்களைக் 
கூடிய வரையில் முன்னுரையிலேயே விளக்கி விட்டால் , 
பாடத்தை எளிதில் வாசித்துணர எதுவாகும் . முன்னுரை 
நீண்டதாய் இல்லாமலும் பாடத்தை விட்டு விலகிச் செல் 
லாமலும் இருத்தல் வேண்டும் . 

2. படிப்பு . 
மேல் வகுப்புக்குச் செல்லச் செல்ல , மௌன வாசிப்பை 
அதிகமாக்கியும் உரக்க வாசிப்பை படிப்படியாய்க் குறைத் 
தும் வரல் வேண்டும் . ஏதாவதொரு பயிற்சியைத் தந்து , 
அதன் மூலம் மௌன வாசிப்பைத் தூண்ட வேண்டும் .. 
வினாக்கள் கொடுத்து விடைகாணு மாறோ அருஞ் சொற் 
களைத் தேர்ந்து குறிக்குமாறோ முக்கிய கருத்தைக் கண்டு 
பிடிக்குமாறோ கட்டளையிட்டு , மௌன வாசிப்பில் ஈடுபடுத்த 
வேண்டும் . 

கீழ் வகுப்புகளில் ஆசிரியரின் மாதிரி டாக்கவாசிப்பு 
அவசியம் . மேல் வகுப்புகளில் கருத்தை அறிந்த பிறகு , 
பிள்ளைகள் உரக்கப் படிப்பது நல்லது . மிக மந்த மாண 


118 


உரை நடைப் பயிற்சி . 


வனையோ முதல்தர மாணவனையோ முதன் முறை உரக்கப் 
படிக்கச் சொல்லல் நல்லதன்று . ஈடுத்தர அறிவுடைய 
மாணவன் முதன் முறை உரக்க 

முதன் முறை உரக்க வாசிக்கலாம் . உரக்கப் 
படிப்பு முடிந்த பின்னர் , ஒலிப்புப் பிழைகளையும் நிறுத்தற் 
குறி பற்றிய் பிழைகளையும் பிற பிழைகளையும் திருத்தலாம் . 

3. விளக்கம் . 
விளங்கிக் கொள்ள முடியாத சொற்களையும் விஷயங் 
களையும் விளக்க வேண்டும் ; உவமானங்கள் காட்டியோ சிறு 
கதை கூறியோ படங்கள் காட்டியோ அருபவங்களை ஞாபக 
மூட்டியோ பொருளை விளக்கலாம் . மாணவனின் சிந்தனை 
யைத் துண்டும் வினாக்கள் கேட்கலாம் . பிற புத்தகம் , அக 
ராதி , அட்டவணை மதலியவற்றைப் பார்த்துப் பொருளுணர 
வழிகாட்டல் சிறந்தது . கடின சொற்களின் பொருளைக் 
கரும் பலகையில் ஒருபுறமாக எழுதி வைக்க வேண்டும் . 
விஷய விளக்கக் குறிப்பினைக் கற்பித்துப் போகையில் அவ் 
வப்போது கரும்பலகையில் எழுதலாம் . பிள்ளைகள் அவற் 
றைத் தம் குறிப்பேடுகளில் எழுதிக்கொண்டால் , மீண்டும் 
படிக்க உதவும் . 
கடின பதங்களை விளக்கும் வகை: 

1. அகராதி காணல் . 
2. படம் காட்டி விளக்கல் . 
3. மாதிரிப் பொருள் காட்டி விளக்கல் . 
4 . 

உண்மைப் பொருள் காட்டி விளக்கல் . 
5. படித்துக் காட்டல் , 
6. வாக்கியத்தில் உபயோகித்துக் காட்டல் , 
7 . 
ஒரு 

பொருள்பட்ட பல சொல்லோடு இணைத் 
துக் காட்டல் , 
8. சொல்லின் மூலங் காட்டி விளக்கல் . 

9. எதிர்பதங் கூறல் . 
( மேற்கண்டவற்றின் விளக்கம் 88 - ம் பக்கத்தில் காணலாம் .) 


உரை நடைப் பயிற்சி . 


119 


வினாவுதல் : - வேறு விதமான வினாக்களைப் பல மாண 
வர் வினாவச் சந்தர்ப்பம் தரல் வேண்டும் . சிந்திக்கச் செய் 
யும் முறை சிறந்தது . மாணவன் வினாவும் போது அவ 
னுடைய நுட்ப அறிவையும் கிரகித்த அளவையும் ஆசிரியர் 
அறிந்து கொள்ளலாம் . 
4. கீழ் வகுப்புகட்குரிய முடிவுப் பயிற்சிகள் : 

1. சொல்வ தெழுதல் 
2. அருஞ்சொல் விளக்குதல் , 
3. வினாக்கட்கு விடை கூறல் . 
4. சொற்களை இணைத்தல் . 
5. எதிர்பதம் கூறல் , 
6. சொற் பொருள் கூறல் . 
7. சொற்களை வாக்கியத்திலமைத்தல் . 
8 வாக்கிய அமைப்புகளைப் பயிலல் . 
9. காலி இடம் நிரப்பல் . 
10. கதை நடித்தல். 
11 . சம்பாஷணை நடத்தல் , 
12 . போலி நடிப்புகள் முடித்தல் . 
13 . சுலபமான சிறு இலக்கணப் பயிற்சிகள் 

கொடுத்தல் . 
மேல் வகுப்புகட்குரிய முடிவுப் பயிற்சிகள் : 

1. விரிந்த பொருளைச் சுருக்குதல் . 
2. சுருங்கிய பொருளை விரித்தல் . 
3. நுட்பமான விஷயங்களை விளக்கி நயம் கூறல் . 
4. பத்திகளின் பொருளுக் கேற்பத் தலைப்பிடு தல் . 
5. விஷயக் குறிப்புத் தயாரித்தல் . ( உ.ம் ) ஆள் இல்லா 

வீடு - குழந்தை மண் தொட்டித் தண்ணீருக்குள் 
விழுந்து விடல் - கண்ட பையன் , தொட்டியைக் 
கல்லால் உடைத்தல் - குழந்தை பிழைத்தல் 


120 


உரை நடைப் பயிற்சி , 


6. ஷ விஷயக் குறிப்பை வைத்துப் பெருக்கி எழுதல் . 
7. இணைத்தல் , தரம் பிரித்தல் , பூர்த்தி செய்தல் , முத 

விய நூதன முறைப் பயிற்சிகள் . 
3. கதைப் பாத்திரங்களின் குணங்குறை ஆராய்தல் . 
9. கட்டுரையாக , சாடகமாக , 

சம்பாஷணையாக 
எழுதல் . 
10 , பாடம் இடம் தரும் வகை அறிந்து ஓரிரு புதிய 

இலக்கண விதிகளைப் பயிற்றலாம் . முன்னர் 
கற்ற இலக்கண அறிவை நினைவூட்டும் பயிற்சி 

களும் தரலாம் . 
11. நல்ல சில வாக்கிய அமைப்புகளைக் கவனிக்கச் 
செய்வது மிக்க நன்மை தரும் . 

தனி வாக் 
கியத்தைக் கலப்பு வாக்கியமாக மாற்றல் போன்ற 
பயிற்சிகள் தருவதால் , மாணவர் வாக்கியங்களைப் 

பிழையற அமைக்கும் ஆற்றல் பெறுவார். 
வினா: - 1. முதன் மூன்று பாரங்களில் ஏதாவது ஒன் 

மிற்குக் கற்பிக்கப்படும் உரைநடைப் பாடத்தில் 
பல்வேறு படிகளை வருணிக்க . (Sec . 43. ) 
2 . நான்காம் வகுப்பு மாணவருக்கு யானையைப் 
பற்றி வசன பாடம் கற்பித்தபின் நீவிர் கொடுக்கக் 
கூடிய பயிற்சி வகைகள் கான்கினைக் குறிக்க . 

( Ele . 46 ) 
3. வசன பாடத்தில் புதிய சொற்களை விளக்க 
எம் முறைகளைக் கையாளுவீர் ? உதாரணங் 
காட்டுக . 

( Ele : 52 ) 


VI . செய்யுட் பயிற்சி . 


1. செய்யுட் பயிற்சி என்பது என்ன ? 

உள்ளத்திலே உணர்ச்சிகளும் எழுச்சிகளும் கருத் 
துக்களும் எழுகின்றன . இவற்றை இசை இனிமை , 
பொருள் ஈயம் , சொல் சயம் , பொருந்த வெளிப்படுத்துவதே 
செய்யுளாகும் . நன்னூல் ஆசிரியர் , மனித உடல் போன்றது 
செய்யுள் என்கிறார் . நரம்பு , எலும்பு , தசை முதலிய 
தாதுக்களால் ஆக்கப்பட்டது உடல் ; உயிர் தங்க உதவுவது 
உடல் . இது போலவே நயமான சொற்களால் செய்யப் 
பட்டது செய்யுள் ; உணர்ச்சிக் கருத்துக்கட்கு உறைவிட 
மானது செய்யுள் , ஆனால் மனித உடல் அழியும் . புகழ் 
ஆகிய சொற்களால் செய்யப்பட்ட புகழ் உடம்பு அழியாது . 
மாயா புகழ் கொண்டு மற்றவர் செய்யுமுடம்பு ” -என்றார் 
குமரகுருபரர். 

ஆகவே செய்யுளைச் “ சொல் சித்திரம் - எனலாம் . 
காவியப் புலவன் மனத்தில் தோன்றும் எண்ணங்களையும் 
உணர்ச்சிகளையும் ஏற்ற சொற்களால் இனிமையாக வெளிப் 
படுத்துகின்றான் . அவ்வாறே ஓவியப் புலவன் நிறங்களால் 
வெளியிடுகின்றான் ; சிற்பப் புலவன் கல்லிலே செதுக்கி 
வெளியிடுகின்றான் . செய்யுளிலே சிறந்த சொல்லமைப்பை 
யும் செறிந்த பொருளினையும் நிறைந்த இன்னோசையினை 
யும் விரிந்த கற்பனையினையும் கண்டு , சிந்தித்துச் சிந்தித்து 
இன்புறலாம் . நமக்குக் கிடைத்துள்ள பெருஞ் செல்வன் 


122 


செய்யுட் பயிற்சி , 


களாகிய செய்யுட்களை மாணவர் கற்று , இன்புற வழிகாட்ட 
வேண்டும் . 

ஆரம்ப வகுப்புகளிலே சிறு பாட்டுக்களில் 
பயிற்சி அளித்து , படிப்படியாய் உயர்ந்த காவியங்களைப் 
படிக்கும் அறிவை உண்டாக்க வேண்டும் . 
2. செய்யுட் போதனையின் நோக்கம் . 

1. வசன பாடத்தின் நோக்கமன்று : - வசன போ தனை 
யின் நோக்கத்திற்கும் செய்யுள் போதனையின் நோக்கத் 
திற்கும் பெரிய வேறுபாடுண்டு . செய்யுளின் நோக்க 
மென்ன ? கடின சொற்களைக் கற்பதன்று ; அருஞ் சொற் 
றொடர்களை அறிவதும் அன்று ; இலக்கண விதிகளைக் கற் 
பதும் அன்று; பதவுரை , பொழிப்புரை படிப்பதும் அன்று ; 
சொல் வளத்தைப் பெருக்குவது மன்று ; கருத்தை வெளி 
யிடும் திறமையை வளர்ப்பது மன்று ; ஆனால் இவற்றை இடை 
இடையே நாம் கற்பிக்க நேரிடுகின்றது . சிறு சிறு பக்க 
வேர்கள் போலவே செய்யுட் படிப்பிலே இவை பயன்படு 
கின்றன . செய்யுட் படிப்பிலே ஆணி வேர் போன்ற சீரிய , 
கூரிய , செவ்விய நோக்கமாவது செய்யுளை ரசித்து இன்புறுவ 
தாகும் . 

2 . உணர்ச்சியை எழுப்பல் - செய்யுள் ஒரு இன்பப் 
பொருள் , அனுபவித்து ஆனந்தமுற வேண்டிய அழகுப் 
பொருள் ; புலவன் உள்ளத்திலிருந்து ஊறிய ஊற்று ; கற்பனை 
யால் கனிந்த கனி , ஆதலால் புலவன் எவ்வுணர்ச்சி தூண்டப் 
பட்டுச் செய்யுளை இயற்றினானோ , அவ்வுணர்ச்சியை மாண 

மனதில் உண்டாக்குவதே செய்யுளின் தலை சிறந்த 
நோக்கம் . புலவன் இயற்கையின் அழகில் ஈடுபட்டோ , 
மக்களின் தன்மையை அறிந்தோ, அல்லது தானே இன்ப 
துன்பத்தை அனுபவித்தோ கவிகளை இயற்றியிருக்கலாம் , 


செய்யுட் பயிற்சி . 


123 


ஆகவே செய்யுளின் உயிர் நிலைக் கருத்தை உணரச் செய்வதே 
செய்யுளின் சீரிய , கூரிய நோக்கமாகக் கொள்ளல் வேண்டும் . 
உயிர் நிலைக் கருத்தை மாணவர் அறிவது மட்டும் போதாது . 
அதனை மாணவர் உணர்ந்து இன்புறத் துணை புரியவேண்டும் . 
மாணவர் மனத்திலே எழுச்சியை , கிளர்ச்சியை, உணர்ச்சியை 
எழுப்பல் வேண்டும் . 

3. இயற்கையின்பால் பற்றுண்டாக்கல் :- அற்புத 
இயற்கைக் காட்சியின் அழகிலே மனதைப் பறிகொடுத்து , 
பரவசமுறுவதினாலே , பாட்டு இதயத்திலிருந்து மலர்கிறது ; 
அவ்வின்பம் மாணவர் மனதிலும் மலர வேண்டும் . 
4. இனிய ஓசையிலீடுபடல்:- சுவைகள் 

சுவைகளுக் கேற்ற 
வல்லோசையோ , மெல்லோசையோ செய்யுட்களில் காண 
லாம் . எதுகை, மோனை , இயைபு முதலிய தொடைகளிலே 
ஓசை இனிமை எழும்பும் . மோனை என்பது முதல் எழுத்து 
ஒரே எழுத்தாக , அல்லது இன எழுத்தாக இருக்குமாறு 
சொற்றொடர் அமைப்பது . 

( உ - ம் ) அறிவு , ஆற்றல் , ஆசை நிறைந்தவன் . எதுகை 
என்பது முதலெழுத்து அளவில் ஒத்து நிற்க , இரண்டு , 
மூன்று முதலிய எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக 
இருக்குமாறு சொற்றொடர் அமைப்பது. ( உ - ம் ) நேற்று 
ஆற்றில் காற்று வீசியது . இயைபு என்பது செய்யுளின் 
இறுதிச் சொற்கள் ஒரே ஓசையுடன் ஒலிப்பது. (உ - ம் ) 
கடவுளைத் துதிப்பது போல் வாய் பாடும் 

கண்ணுங் கருத்தும் கண்ட விடமெல்லாம் ஓடும் 
திடமாகக் கோயிற்குள் தேகம் போய்க் கூடும் 
சிந்தனை வெளியிலே திரிந்து திண்டாடும் , 

-வேதநாயகம் பிள்ளை 
( இந்தச் செய்யுளிலுள்ள எதுகை மோனையைக் குறிக்க ) 


124 


செய்யுட் பயிற்சி , 


5. கற்பனை வளர்தல் :- புலவன் வரைந்துள்ள 
வர்ணனைகளையும் சிகழ்ச்சிகளையும் மாணவர் மனக் கண்ணால் 
காணச் செய்யலாம் . 

6. இலக்கியப் பற்று :- மாணவர் , சிறு செய்யுட் 
களையும் காவியப் பகுதிகளையும் கற்பதால் , தம் பிற்கால 
வாழ்வில் , பெரு நூல்களை முழுமையும் கற்க வேண்டும் 
எனும் ஆசையை உண்டாக்கப் பெறுவர் . 
7 . 

செய்யுளியற்றல் :- எதுகைமோனை அழகிலே 
சிறுவர் தம்மை அறியாமலே ஈடுபட்டு இன்புறுகிறார்கள் . 
படிப்படியாக, முறையாகப் பயிற்சி அளித்தால் நாளடை 
டைவில் 
செய்யுளியற்றும் ஆற்றல் ஒருசிலர்க் குண்டாகலாம் . எது 
கைச் சொற்றொடர்கள் , மோனைச் சொற்றொடர்கள் கூறப் 
பயிற்சிக்கலாம். மேல் வகுப்புகளில் அணி இலக்கணத்தில் 
முக்கியமானவற்றை மட்டும் கற்றுத் தாலாம் . 

8. ஒழுக்கத்தில் பற்று : - தமிழ் இலக்கியங்களில் 
பெரும்பாலானவை அறசெறியை அறிவிப்பன. ஆதலால் 
வாழ்க்கையிலே இன்னல் , இடுக்கண் , வழுக்கல் நேரும் 
போது ஒழுக்கமுடையார் வாய்ச் சொல் ஊன்றுகோல் 
போல உதவுவன. 

9. ஆராய்ச்சித் திறன் : - பல இலக்கியப் பாத்திரங் 
களின் பண்புகளைப் பற்றிப் படிக்குங்கால் ஆராச்சித்திறமை 
வளர்கிறது . எது உண்மை, எது பொய் ; எது சரி , எது 
பிழை , எது கற்பனை என்றெல்லாம் பகுத்தறிந்து காண 
மேல் வகுப்பில் பயிற்சிகள் தரலாம் . 
வினா : - 1. ஒரு செய்யுட் பாடத்தின் நோக்கங்கள் யாவை ? 

ஒரு வசன பாடத்தின் நோக்கங்கட்கும் இவை 
ட்கும் என்ன வித்தியாசங்கள் ? 

( Ele. 47 ) 
( விடைையை இந்த அத்தியாயம் 6 - ம் தலைப்பில் காண்க .) 


க 


செய்யுட் பயிற்சி . 


125 


3. சிறுவர் செய்யுட்களின் தன்மை . 

1. நீதிச் செய்யுட்களின் பொருத்தம் :- ஆழ்ந்த 
நீதிக் கருத்துக்கள் சிறுவர்களுக்கு இன்பமூட்டா . கருத்துக் 
களைக் காட்டிலும் காட்சிப் பொருள்களே களிப்பூட்ட 
ஏற்றவை . தாங்கள் காணும் பறவைகள் , விலங்குகள் , 
விளையாட்டுப் பொருள்கள் பற்றிய செய்யுட்களே இன்பம் 
தரும் . ஆறுவது சினம் ; உடையது விளம்பேல் , நப்போல் 
வளை என்பன போன்ற நீதிச்செய்யுட்களின் ஆழத்தையும் 
அறத்தின் உண்மையையும் சிறுவர் எவ்வாறு சிந்தித்து இன் 
புற முடியும் ? பொருள் விளங்காப் பாடல்களை , பாலர் மன 
செய்ய வேண்டும் என வற்புறுத்துவது , பல்லிழந்த பழங் 
கிழவனை , கடிக்க முடியாக் கடிய முறுக்கைக் கண்டிப்பாய்த் 
தின்ன வேண்டுமென வற்புறுத்துவ தொக்கும் . 
வத்தில் மனன சக்தி சிறந்து விளங்கும் என்பது உண்மை ; 
ஆனால் அப்பருவத்தில் அறிய முடியாத அரிய செய்யுட்களை 
அவசியம் மனனம் செய்ய வேண்டுமென்பது உள நூல் 
முறைக்கு ஒவ்வாதது . 


சிறு பரு 


2. ஏற்ற பொருள் : - செய்யுள் , அன்பின் சிறுவர்க்கு 
ஆனந்த மூட்ட வேண்டும். அத்தகைய பொருள் அடங்கி 
இருத்தல் அவசியம் . அறிவுக் கெட்டிய , வாழ்க்கையோடு 
ஓட்டிய பொருள்கள் பற்றிய செய்யுட்களைத் தேர்ந்தெடுத்த 
லிலே கவனம் செலுத்த வேண்டும் . 


3. எளிமை : - உரித்தவுடனே வாழைப்பழம் தின்ன 
உதவுவது போல , படித்தவுடனே பொருள் மனதில் படல் 
வேண்டும் . எளிய நடையில் இருப்பதோடு , எதுகை , 


126 


செய்யுட் பயிற்சி , 


மோனை , இயைபு முதலிய தொடை அழகிலே குறைவுபடக் 

எளிய நடைகருதி , உரைநடையில் எழுதிய 
வற்றைப் பாட்டாகப் பாடும் பேதமையை நீக்குவோமாக . 


கூடாது 


ஆடலுக் கிடம் : - நகைப்பிற்கும் , நடிப்பிற் 
கும் ஆடலுக்கும் ஓடலுக்கும் பாடல்கள் மிக்க இடம் தரும் 
வைகளாகத் திகழல் வேண்டும் . இத்தகைய பாடல்கள் 
இன்னும் அதிகமாக இயற்றும் முயற்சி தமிழ்நாட்டில் 
ஓங்க வேண்டும் . 


5. எதிர்மறைப் போதனை : வஞ்சனை செய்வா 
ரோடு இணங்க வேண்டாம் ; போகவிட்டுப் புறஞ் சொல்லித் 
திரிய வேண்டாம் என்பன போன்ற எதிர்மறை நீதிச் செய் 
யுட்கள் மாணவர்க்குத் தீய பழக்க வழக்கங்களை உண்டாக்க 
லாம் . இச் செய்யுட்களைப் போதிக்கும் போது , வஞ்சனை 
என்பது என்ன, புறஞ் சொல்லல் என்பது என்ன , என் 
விரித்துக் கூற வேண்டிய திருக்கிறது ; தீயவற்றை விளக்க 
நேரிடுகிறது . புறஞ் சொல்ல அறியாக் குழந்தையானது 
புறஞ்சொல்ல அறிந்து கொள்ளும் . ஆதலால் எதிர்மறை 
நீதிச் செய்யுட்கள் ஏற்றவை அல்ல . கிருஸ்து பெருமானும் 
இவ்விதியை வற்புறுத்தியுள்ளார் ; " இதைச் செய்ய வேண் 
டாம் , அதைச் செய்ய வேண்டாம் எனச் சொல்வதிலும் 
இதைச் செய் , அதை செய்- எனச் சொல்வது மேல் 
என்றார் . ஆக்க வழியிலே அறிவூட்டலே சிறந்தது . 


சிறு 


6. சிறுவர்க்குரிய பல வகைப் பாடல்கள் : 
வர்க்கு பல்வேறு வகைப் பாடல்களைப் போதிக்க வேண்டும் . 
மாணவர்கள் விருப்பத்திலே வேறுபட்டவர்கள் . ஆதலால் , 


செய்யுட் பயிற்சி , 


127 


5 . 


கீழ்க்கண்ட வகைப் பாடல்கள் சிறுவர்க் கேற்றவை : 
1. வர்ணனைப் பாடல்கள் : பறவைகள் ; மிருகங்கள் , 

மலர்கள் , விளையாட்டுப் பொருள்களைப் பற்றிய 

சிறு வர்ணனைப் பாடல்கள் . 
2. கதைப் பாடல்கள் . 
3. அபிநயப் பாடல்கள் . 
4. விளையாடிக் கொண்டே பாடும் பாடல்கள் . 

ஆட்டப் பாடல்கள்: - கும்மி , கோலாட்டம் , ஒயில் 

கும்மிப் பாடல்கள் , 
6 . வழி நடைப் பாடல்கள் . 
7. தேசிங்கு ராஜன் , கட்டபொம்மு போன்ற நாட்டுப் 

பாடல்கள் . 
8. பாப்பாப் பாட்டு , தாலாட்டுப் பாட்டு , அசைப் 

பாட்டு , 
9. தொழில் பற்றிய பாடல்கள் : - குறம் , உழவர் 

பாட்டு , (பள்ளு) ஏற்றப்பாட்டு ( ஏற்றம் இறைக் 

கையில் பாடுவது . ) 
10. விடுகவிப் பாடல்கள் , 
11. காவடிச் சிந்து , திருப்புகழ் , தேவாரம் முதலிய 

பக்திப் பாக்கள் . 
12. சங்கிலித் தொடர் பாட்டு : - வந்த சொற்களே 

மீண்டும் மீண்டும் வரும் பாட்டு . வால் போக , 
கத்தி வந்தது டம் ! டம் !! டம் !!! முள்ளங்கிப் 
பாடல் முதலியவை. 

மேற்கண்ட வகைப் பாடல்களை ஆசிரியர் திரட்ட 
வேண்டும் . பாப்பா மலர்களிலும் , செய்தி இதழ்களிலும் 
பாலர் பாடல்கள் வெளிவருகின்றன . மேலும் , தற்காலக் 


128 

செய்யுட் பயிற்சி , 
கவிஞர்கள் : பாரதிதாசன் , தேசிக விநாயகம் பிள்ளை , நாமக் 
கல் ராமலிங்கம் பிள்ளை , சுத்தானந்த பாரதியார் முதலியோர் 
இன்று சிறுவர்க்கு ஏற்ற பல பாடல்களை இயற்றிச் சிறு 
வர்க்குச் சேவை செய்கின்றனர் . 

அவற்றைத் திரட்டி , வகுப்புக்கேற்றவாறு வகைப் 
படுத்திக் கொள்ள வேண்டும் . எலியும் தவளையும் நரியும் 
காகமும் போன்ற பழைய கதைப் பாடல்களையே நூற் 
முண்டு தோறும் பாடித் திரியலாகாது . இந் நூலாசிரியர் 
வெளியிட்டுள்ள சிறுவர் இன்பம் - எனும் , முதல் 5 வகுப் 
புக்குரிய பாடல் நூலில் பலவகைப் பாடற்கும் உதாரணம் 
கண்டு இன்புறலாம் . 
4. ஆரம்பப் பள்ளியில் பாட்டால் பயன் . 

1. பாட்டு மூலம் பள்ளியின் மேல் பற்றுண்டாகும் 
ஆசிரியரிடத்து அன்பும் நட்பும் வளரும் . 

2 . வாய் மொழிப் பயிற்சிகளிலே பாட்டு , ஒரு நல்ல 
இடம் வகிக்கின்றது ; உச்சரிப்பைத் திருத்த உதவுகிறது . 

3. கூட்டத்தோடு சேர்ந்து பாடும் போதும் , பின் 
தனித்துப் பாடும் போதும் மாணவரிடம் இயல்பாகக் காணப் 
படும் அச்சமும் கூச்சமும் நீங்கும் . 

4. பாட்டு நீண்ட காலம் மனதில் நிற்கும் . ஆதலால் 
இதன் மூலம் ஞாபகத்திறனை வளர்க்கலாம் . 

5 உயர்ந்த கருத்துக்களையும் , நல்ல எண்ணங்களையும் 
பாட்டு மூலம் வளர்க்கலாம் . 

6. அபிநயப் பாடல்கள் நடிப்புத் திறனை வளர்க்க 
ஏற்றவை . 


செய்யுட் பயிற்சி . 


129 


7. கதைப் பாடலாலும் வர்ணனைப் பாடலாலும் கற் 
பனைத் திறமை விருத்தியாகும் . 

8. இன்பமான பொழுது போக்குக்குதவுவது பாட்டு . 
பாட்டிலே பரவசமுற்றிருக்கும் பண்பாட்டைப் படிப்படி 
யாய் வளர்க்கலாம் . பிற்காலத்தில் இசைக் கலையில் ஈடு 
படவும் , தொழில் புரியவும் பாட்டுப் பயிற்சி பயன்படலாம் . 
எல்லாவற்றிற்கும் மேலாக , இன்பமூட்டுவதையே பாடல் 
பயிற்சியின் சிறந்த சோக்கமாகக் கொள்ளல் வேண்டும் . 


வினா : - 1 , அபிரயப் பாடல்களின் நோக்கத்தையும் பயன் 
களையும் கூறுக. 

( Ele. 45 ) 


6. செய்யுளுக்கும் வசனத்திற்கும் 

வேறுபாடு . 


1. செய்யுள் உணர்ச்சி ஊட்டுவது ; இன்பம் அளிப் 
பது , கவிஞன் எவ்வுணர்ச்சியால் பாடினானோ , அவ்வுணர்ச் 
சியை மாணவர்க்கூட்ட வேண்டும் ; இயற்கை அழகிலே ஈடு 
படுத்த வேண்டும் ; சொல்லழகை , பொருள் அழகை ரசித்து 
இன்புற உதவ வேண்டும் . இதுவே செய்யுட் போதனை 
பின் சிறந்த சோக்கம் . ஆனால் உரைநடைப் போதனையிலே , 
பலவகை மொழிப் பயிற்சிகள் தந்து , மொழித் தேர்ச்சியை 
உண்டாக்குவது தான் முக்கிய நோக்கம் . நோக்கத்திலே 
இவ்வித வேறுபாடு கொள்வதன் காரணமாக , முறையிலும் 
வேறுபாடு உண்டாகுமல்லவா ? 


2. இளஞ்சிறார்க்கு வசனம் எளிதில் விளங்கும் 
ஆனால் , செய்யுளை விளங்கிக் கொள்வது சற்று சிரமம் . 


130 


செய்யுட் பயிற்சி . 


ஆதலால் , கிரகிக்கும் திறமையை வளர்க்கச் செய்யுளைக் 
காட்டிலும் வசனம் ஏற்றது . மேல் வகுப்புகளில் பொரு 
ளுணரும் ஆற்றலை வளர்க்கச் செய்யுளைப் பயன்படுத்தலாம். 


3. தினசரி வாழ்க்கையில் வசனமே பெரிதும் 
பயன்படுகிறது ; எல்லா விஷயங்களையும் எடுத்துக் கூற 
ஏற்றது . ஆதலால் மொழிப் பயிற்சியானது உரைநடையில் 
ஆரம்பமாகிறது . 


4. கற்ற எல்லோரும் எல்லாக் காலத்திலும் வசனம் 
எழுதலாம் . ஆனால் செய்யுளைப் புலவர் மட்டுமே இயற்ற 
இயலும் . செய்யுள் இயற்றும் திறமை இயற்கையாக 
அமைவது . அதனைக் " கருவிலே உண்டான திரு ”-என்பர் . 
செய்யுள் இயற்றும் புலவரும் எல்லாக் காலத்திலும் செய்யு 
ளியற்ற இயலாது . உள்ளக் கிளர்ச்சியால் , ஒரு கவர்ச்சியால் , 
அல்லது மன 

மகிழ்ச்சியால் செய்யுள் தானாக மலரும் 
இவ்வுண்மையைச் செய்யுள் கற்பிக்கும் போது எடுத்துக் 
காட்ட வேண்டும் ; கவிஞ்ன் செய்யுளைப் பாடிய சந்தர்ப் 
பத்தைக் கூறுவதால் விளக்கல் வேண்டும் 


5. செய்யுளானது யாப்பிலக்கணத்திற் கிணங்க , 
ஓர் ஒழுங்கிற்குட்பட்டது ; செய்யுளடிகள் அளவிற்குட் 
பட்டிருக்கும் . செய்யுளிலே , ஓசை ஒழுங்கு காணப்படும் . 
உரைநடையிலே, வாக்கியங்கள் கட்டுப்பாடின்றி, நீண்டும் 
குறுகியும் இருக்கலாம் . ஓசை ஒழுங்கையும் அடிகளின் 
அளவையும் செய்யுளிலே மாணவர் கண்டு , இன்புறத் துணை 
செய்வதால் , சசிக்கும் தன்மை உண்டாகும் . 


உரை நடைப் பயிற்சி . 


131 


6. பாட்டு எனும் பழரசப் பிழிவை இசை எனும் 
தேனோடு குழைத்து எடுத்து ஊட்டினால் , அடடா ! எத்துணை 
இன்பம், காதிலே செந்தமிழ்த் தேன் வந்து பாயும் . ஆனால் 
வசனத்தைப்போல , பாட்டை வாசிப்பது ,விசனத்தை கொடுக் 
கும் முறை . பாட்டிலே சிறந்த பொருள் இல்லாவிடினும் , 
கல்ல ராகத்தில் பாடினால் , இனிமை தரும் . இழுக்குடைய 
பாட்டிற்கு இசை நன்று - என்பதற்கிணங்க, இசையானது 
பாட்டிற்கு அழகையும் இனிமையையும் கொடுக்கும் . 


7 . உரைநடையை மௌனமாகப் படித்துக் கருத் 
துணரத் தூண்டலாம் . ஆனால் , செய்யுளை உரக்கப் படிப்ப 
தாலும் , பாடுவதாலும் ஓசையின்பம் பெற இயலும் ; ஏற்ற 
இசையின் மூலம் பாடுவதாலும் , பிறவகையில் உதவிகள் 
செய்வதாலும் செய்யுட் கருத்தை உணர்த்தலாம் . 

மாணவர் 
செய்யுளின் கருத்தை மட்டும் உணர்ந்தால் போதாது ; 
கருத்துணர்வதின் மூலம் செய்யுளை மாணவர் ரசித்து இன்புற 
வேண்டும் . 


8. சொற்றொகையைப் பெருக்கல், சொற்களை 
வாக்கியத்தில் உபயோகப்படுத்தல் , சொல் அமைப்பு அறிதல் 
வாக்கியங்களை அமைக்கப் பழகல் முதலிய பலவகை மொழிப் 
பயிற்சிகள் அளிப்பதற்குரிய பாடம் வசன பாடமே . அதா 
வது ஆழ்ந்த படிப்பின் நோக்கங்களை நிறைவேற்ற உதவுவது 
வசன பாடமே . ஆனால் செய்யுளில் , சொல் விளக்கங்களும் 
வாங்கியப் பயிற்சிகளும் இலக்கண விதி விளக்கமும் ஓரள 
விற்குத் தான் இருக்க வேண்டும் . பொருளை ரசித்துணர் 
ஏற்ற அளவிற்கு மட்டும் வார்த்தைகளைப் பற்றிய விளக்க 
மும் இலக்கணக் குறிப்பும் கொடுத்தால் போதும் . 


132 


செய்யுட் பயிற்சி , 


9. அழகுற வெளிப்படுத்தல் : - ஒரு கருத்தைக் 
மூலம் வெளிப்படுத்தும் விதம் வேறு ; உரைநடையில் 
சொல்லும் விதம் வேறு . கவிஞன் அழகுணர்ச்சியில் ஈடு 
படுபவன் ; சற்பனையில் களிக்கின்றவன் . ஆதலால் அழகுற , 
இனிமையுற , ஒரு கருத்தை வெளிப்படுத்தி விடுகின்றான் . 
உதாரணமாக , ஒரு காட்சி வர்ணனையைக் காண்போம் . 
குளிர்ந்த சோலையிலே வண்டுகள் , மலர்த்தேனை உண்கின்றன , 
ரீங்காரம் செய்கின்றன . அழகிய மாக் கிளைகள் அசை 
கின்றன . இத்தகைய சோலையிலே மெல்லிய மேகம் வந்து 
தங்குகின்றது.- இதுவே ஒருவன் கண்ட காட்சி . இவ்வாறு 
தான் அழகுணர்ச்சி அற்றவன் உரைப்பான் , ஆனால் கவி 
ஞன் இக்காட்சியினையே வேறுவிதமாக வர்ணித்து விடுவான் . 
மெல்லிய , அழகிய மேகம் ஒரு குழந்தையாம் ( கொண்டல் 
அம் குழவி ). அக்குழந்தை , கரங்களில் உறங்கியது . பார் 
கரங்களில் குளிர்ந்த மரங்களின் கிளைகளாகிய கரங்களிலே 
உறங்கியது . அக்கிளைக் கரங்கள் காற்றில் அசைந்து 
அசைர்து மெல்லிய மேகக் குழந்தையை ஆட்டின. வண்டு 
கள் தேனுண்டு இசை பாடின. இவ்விதமாகக் கிளைக் 
கரங்கள் தாங்கி ஆட்ட , வண்டுகள் பாடித் தாலாட்ட , மேகக் 
குழந்தை மென்மையாகத் தங்கித் தூங்கியது. 

ஆஹா 
எவ்வளவு நயமான வர்ணனை ! மனதில் அக் காட்சியை அப் 
படியே பதித்து விடுகிறார் ; உயிரற்ற மேசத்திற்கும் மரத்திற் 
கும் , உயிருள்ள தாய்க்கும் குழந்தைக்கு முள்ள உறவை 
ஊட்டி விடுகிறார் கவிஞர் . இதோ, அந்தக் கவியைப் 
பாடுங்கள்: 

வண்டுகள் மலர்குடைர்து , இனிய மாசற ( வு ) 
உண் ( டு , ) இசை முரன் றுதா லாட்ட , ஒண்பொழில் 
தண்டலை சினைக்கர மசைத்துத் தாங்குறக் 
கொண்டலம் குழவிவர் துறங்கும் கொள்கைத்தே, 


செய்யுட் பயிற்சி . 


133 


2 . 


( ஈறவு = தேன் ; முரன்று - பாடி ; ஒண்பொழில் 
இயற்கை அழகு நிறைந்த சோலை ; தண்டலைகினை = மாள் 
களின் கிளைகளாகிய ) 
வினா : - 1 . 
ஒரு வசன 

பாகத்தை மாணவர் படித்து 
அனுபவிப்பதைவிட அதே விஷயங்கொண்ட ஒரு செய்யுட் 
பாகத்தை இவர்கள் இன்னும் என்றாக அனுபவிக்க நீர் என்ன 
செய்வீர் என்று விளக்கிக் காட்டுக, 

(Sec . 47 ) 
ஒரு செய்யுட் பாடத்தின் நோக்கங்கள் யாவை ? 
ஒரு வசன பாடப் போதனையின் நோக்கங்கட்கும் இவை 
களுக்கும் என்ன வித்தியாசங்கள் ? 

Ele . 47 ) 
3. செய்யுட் பாடப் போதனா முறையும் வசனப் 
பாடப் போதனா முறையும் எவ்விதம் வேறுபடும் ? 

( Sec . 45 Ele . 44 ) 
செய்யுட் போதனையின் தற்கால 

இயல்புகள் . 
1 . துண்டித்துப் போதித்தல் கூடாது : - பழைய 
முறைப்படி செய்யுளை முதலில் பதம் பதமாகப் பிரித்து 
உரை கூறுவர் . அவ்வப்போது இலக்கணக் குறிப்புகளும் 
கூறுவர் . இதன் பின்னர் பொழிப்புரை , கருத்துரை முத 
லியவையும் பிற விளக்கங்களும் சொல்லுவர் . 

இவ்வாறு 
வார்த்தை , வார்த்தையாக உடைத்து , தனித் தனியாக விளக் 
கிக் கொண்டே செல்வது தான் துண்டித்துப் போதித்தல் 
என்பது . 

இம்முறையால் மாணவர்க்கு வார்த்தை யறிவு 
உண்டாகுமே தவிர , செய்யுளின் முழுக் கருத்தறிந்து 
இன்புற இயலாது . உதாரணமாக , அச்சகத்தில் அச்சு 


7 . 


முதலில் 


ஆனால் அச்சுக் கோத்த 
134 

செயபுட் பயிற்சி , 
எழுத்துக் கோப்பவர் எழுத் தெழுத்தாக , வார்த்தை வார்த் 
தையாகக் கோத்துச் செல்வார் . 
பகுதியின் முழுப் பொருளையும் உணரமாட்டார். 

பாடல் ஒரு கருத்தடங்கிய முழுப் பொருள் . முழு 
வதுமாகக் கேட்டு இன்புறல் வேண்டும் . செய்யுளின் உயிர் 
நிலைக் கருத்தை அறிவது மட்டும் போதாது . 
கருத்தை கிரகிப்பதனால் ,பின்னர் உணர்ந்து இன்புற இயலும் . 
செய்யுள் ஒரு அழகுப் பொருள் , அதன் அழகிலே ஈடு 
படல் வேண்டும் . 

ஒரு மயிலின் அழகைக் கண்டு மகிழ்வுற வேண்டு 
மெனில் , மயில் வாழும் மரச் சோலையிலே ஆனர் தமாய் 
அகவி , ஆடி ஓடித் திரிவதைக் காணல் வேண்டும் . அப் 
போது தான் , அதன் முழு அழகையும் கண்டு , களிப்புற 
முடியும் . இவ்வாறின்றி மயிலின் கால் இது ; இறகு இது ; 
கொண்டை இது எனத் தனித் தனியாகப் பிரித்துக் காட்டி 
னால் மயிலின் அழகை அறிந்தனுபவிக்க முடியுமா ? முடி 

அது போலவே செய்யுளைத் தனித் தனிச் சொல் 
லாகப் பிரித்துக் கற்பித்தால் முதன்மைக் கருத்தை உணர 
முடியாது. ஆனால் நீண்ட செய்யுளாக இருப்பின் , கருத்து 
கோக்கி சிறு சிறு பகுதியாகப் பிரித்துப் போதிக்கலாம் 
அவ்வாறு பிரிக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கருத்து 
ஒருவாறு முடிவுற்று இருக்க வேண்டும் . செய்யுளை முழு 
வதும் முதலில் படித்தும் பாடியும் காட்டி , முக்கியக் கருத்தை 
ஒருவாறு உணர்த்த வேண்டும் . அதன் பின்னர் , மேலும் 
ஈன்குணர்வதற்காக , அருஞ் சொற்களை விளக்கலாம் . 

2. இசையுடன் பாடல் : - இசையும் செய்யுளும் 
இணைந்து செல்வன. பாடுவதற்குப் பொருந்துமாறு 


செய்யுட் பயிற்சி , 


135 


சொற்களும் வரிகளும் அமைந்திருக்கும் , செய்யுளின் பொரு 
ளுக்குப் பொருந்துமாறு பண் ( இராகம் ) அமைந் திருக்கும் . 
ஆகவே இசைக்குரியது பாட்டு; பாட்டுக்குரியது இசை . 
பல்வகைச் சுவைக் கேற்ப , பலவகைப் பண்கள் உள்ளன. 
முகாரி , சாவேரி , பைரவி முதலிய பண்கள் அழுகைக் 
கேற்றவை . அடாணா, மோகனம் முதலியவை வீரத்திற் 
குரியவை, நாத நாமக்கிரியை, ஆனந்த பைரவி , தந்யாசி , 
காம்போதி முதலியவை பக்திக்கும் அன்புக்கும் உரியவை . 
இந்தப் பண்கள் போதனாமுறைப் பள்ளியின் இசைப்பாடத் 
திட்டத்தில் உள்ளன . இசையாசிரியர் மூலம் ஓரளவிற் 
காவது , வெண்பாவையும் விருத்தப்பாவையும் பாடப்பயிலல் 
வேண்டும் . 
செய்யுளைப் பாடிக்காட்டுவதால் பயன் என்ன ? 

1. சொற்களையும் சீர்களையும் பிரித்து , நிறுத்தி , 
அபிசயித்துப் பாடுவதால் , செய்யுட் பொருள் உணரலாம் . 

2. இசை மூலம் தான் சந்தவின்பமும் சொல் 
வழகுகளும் புலப்படும் . 

3. இசையிலே குழைவு , நெளிவு இருப்பதாலும் 
மீண்டும் மீண்டும் வரிகளைப் பாடுவதாலும் இரக்கம் , கோபம் 
அழுகை முதலிய மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்தலாம் . 

4. மனனம் செய்ய , இசை பெரிதும் உதவும் . 

5. சிதறிச் செல்லும் சிறுவர் மனத்தைக் 
கவர்ந்து , ஒரே வழியில் செலுத்த வல்லது இசை . 
8 . கடின சொல் விளக்கம் : 

காணும் கடின 
சொற்களை முன்னுரையில் விளக்கலாம் ; கருத்தை அறிந்து 
கொள்ள வேண்டிய அளவுக்கு விளக்கினால் போதும் .. 


136 


செய்யுட் பயிற்சி . 


விரிவான சொற் பயிற்சி முறைகளால் செய்யுளின் சிறப்பு 
நோக்கம் சிதற கேளிடும் . அவ்வாறே , சுருக்கமாக இலக்கணக் 
குறிப்பும் தரல் தலம் , 

4. கற்பனை விளக்கம் : - கற்பனை என்பது பொய் 
யும் புழுகும் அன்று , கற்பனை என்பது பிறப்பித்தல் என்று 
பொருள்படும் . கவிஞன் தன் நுட்ப அறிவால் 
புதிய சுவையைப் பிறப்பித்தல் கற்பனையாகும் . பிறர்க்குப் 
புலனாகாத ஒரு புதிய விஷயத்தை எடுத்துக் காட்டுவது 
கற்பனை; அறிந்து ஆச்சரியப்படுமாறு சித்தரித்துக்காட்டுவது 
கற்பனை . கண்டு களித்த காட்சியை மட்டும் சித்திரக்காரன் 
எழுதுவதில்லை . அதோடு கற்பனையைக் கூட்டியே எழுது 
வான் . ஏன் ? அவன் கருத்தை விளக்க , கற்பனை உதவுகிறது . 
ஓவியனைப் போலவே கவிஞனும் தன் கருத்தை விளக்கு 
வதற்காகவும் ,பிறர்க்கு வியப்பை ஊட்டுவதற்காகவும் கற்பனை 
சேர்த்தே கவியை எழுதுகிறான் என்பதை மாணவர்க்கு 
விளக்க வேண்டும் . புத்துணர்ச்சி பொங்கி , உள்ளக்கிளர்ச்சி 
உண்டாகி , ஆனந்த அனுபவத்தால் கவிஞன் கருத்திலே 
கற்பனை தோன்றுகின்றது . இந்தக் கற்பனையைக் கண்டு 
களிக்கச் செய்ய வேண்டும் . 

5. செய்யுளை ஒட்டிய சில முயற்சிகள்:- செய்யுட் 
பாட முடிவிலே சில மொழிப் பயிற்சிகள் தருவதைக் காட் 
டிலும் இன்பமான பிற முயற்சிகளிலே பிள்ளைகளை ஈடுபடச் 
செய்வது சிறந்தது . 

( அ ) செய்யுளை மாணவர் விரும்புவதற்குக் கார 
ணம் கூறலாம் . 

( ஆ ) ஏற்ற பண்ணிலே பாடிக் காட்டலாம் . 

( இ ) செய்யுளின் முக்கியக் கருத்தைச் சுருக்க 
மாகக் கூறலாம் . 


செய்யுட் பயிற்சி . 


137 


(( ச ) கற்ற செய்யுளின் கருத்துக்கொண்ட பிற 
எளிய செய்யுட்களைப் பாடி மகிழலாம் . இத்தகைய 

செய் 
யுட்களைப் பத்திரிகையிலிருந்தும் , புத்தகங்களிலிருந்தும் 
சேகரிக்கலாம் . 

( உ ) சற்ற செய்யுளை , சாடகத்திலோ , பிற நடிப் 
பிலோ பாடலாம் . 

( ° ) ஒரு கதையைக் கூறும்போது அல்லது 
ஒரு கட்டுரை எழுதும்போது ஏற்ற இடத்தில் ஏற்ற செய் 
யுள் வரியை சேர்த்துச் சொல்லப் பயிற்சி தரலாம் . 

( எ ) செய்யுட் கருத்தை விளக்கும் சித்திரமோ 
களிமண் உருவமோ அமைக்கலாம் . 

( ஏ ) எளிய பாட்டுக்கள் , கவிதைகள் இயற்றவும் 
தூண்டலாம் . 

( ஐ ) உபமான உபமேயங்களைப் பொருத்தி விளக் 
கலாம் . 

( ஓ ) கற்பனைத் திறனையும் சொல் சயத்தையும் 
எடுத்து விளக்கலாம் . 

( ஓ ) கவிஞனின் வாழ்க்கைவரலாறோடு அல்லது 
கவியியற்றப்பட்ட காலக் கருத்துக்களோடு செய்யுள் 
பொருந்துவதை கூறலாம் . 
வினா: - 1. செய்யுள் கற்பிக்கும்போது முழுப்பாட்டை 

யும் ஒருங்கே எடுக்காமல் துண்டித்துக் கற்பிக்கும் 
முறையை கையாளுவதனால் ஏற்படும் குறைகள் 
யாவை ? அவற்றைத் தடுப்பது எங்ஙனம் ? 

(Sec . 44 -- Ele. 50 ) 
2. செய்யுள் பாடங் கற்பிக்க அனுசரிக்கப்படும் 
தற்கால முறையின் இயல்புகளைக் குறிக்க . 


138 


செய்யுட் பயிற்சி , 


8. மனனச் செய்யுளைத் தேர்ந்தெடுத்தல் 

நாம் ஏன் செய்யுட்களை மனனம் செய்கிறோம் ? 
மனனம் செய்வதால் பயன் என்ன ? 

( அ ) செய்யுட்களின் அழகும் பயமும் நம்மைக் 
கவருவதினாலே , இன்பமூட்டுவதினாலே விரும்பி மனனம் 
செய்கிறோம் . 

( ஆ ) செய்யுட்களை மீண்டும் மீண்டும் ஒப்பிக்கும் 
போது, அவற்றின் பொருளைச் சிந்திக்க இயலும் . 

( இ ) சிந்திக்கச் சிந்திக்க, புதிய சுவையும் புதிய 
சயமும் தோன்றும் . அறிவைப் பெறும் ஆசையுடையர் 
அடிக்கடி சிந்தித்து இன்புறுவர் . 

( ஈ ) துன்பம் சேர்கையில் புலவர் பெருமக்கள் 
அனுபவித்துணர்ந்த , ஆழ்ந்த கருத்து நமக்கும் உற்றுழி 
ஆறுதல் அளிக்கும் . இக்காரணங்கள் பற்றியே வாழ்க்கையில் 
செய்யுட்களை மனனம் செய்கின்றோம் . 

எத்தகைய செய்யுட்களை மாணவர் மனனமாக்க 
விரும்புவர் ? 

1. இசைப் பற்றுடைய மாணவர் இனிய பண் 
ணில் அமைந்த பாடல்களை விரும்புவது இயல்பு . 

2. சிலர் உணர்ச்சியூட்டும் உருக்கமான பாடல்களை 
விரும்புவர் . பக்திப் பரவசத்தால் பாடிய பாடல்களைக் கடவு 
ளுணர்வுடையோர் கருதி மனனம் செய்வார் . 

3 . நல்ல இயற்கை வருணனைச் செய்யுட்களும் 
ன்பமூட்டுவன. 

4. புதிய உவமைகள் , புதிய சற்பனைகள் நிறைந்த 
செய்யுட்கள் கவர்ச்சி தரும் . 

5. நகைச்சுவைச் செய்யுட்களை சாடாதவர் யார் ? 


செய்யுட் பயிற்சி . 


189 


6. இரு பொருள் தரும் எளிய செய்யுட்களும் , 
புலவர்கள் சந்தர்ப்பங்களில் சாதுர்யமாகப் பாடிய தனிப் 
பாடல்களும் விரும்பக் கூடியன . 7. சிறுவர்கள் நடிப்பிற்கும் , 
நகைக்கும் இடம் தரும் சிறு பாடல்களை பெரிதும் விரும்பு 
வார்கள் . 

மாணவர் யாவரும் குறித்த ஒருசில செய்யுட்களை 
மனனம் செய்ய வேண்டுமென வற்புறுத்தக்கூடாது . தாமே 
விரும்பி மனனம் செய்ய வேண்டும் . மாணவர் ஒவ்வொரு 
வருக்கும் ஒவ்வொரு விருப்பம் உண்டு அவரவர் விருப்பத் 
திற்கேற்ற செய்யுட்களை மனனம் செய்யலாம் . நீண்ட 
செய்யுளாயின் முக்கியமான சில வரிகளை மட்டும் நெட்டுருச் 
செய்யலாம் . சிறு பருவத்திலே மனன சக்தி மிக அதிகமாக 
இருப்பினும் குருட்டு மனனம் செய்தல் உள நூற் கொள் 
கைக்கு ஒவ்வாதது . 


தமிழ்ச் செய்யுட்களிலே எதுகை , மோனை , இயைபு 
முதலிய தொடைகள் எளிதில் மனனமாக உதவுபவை . 
எதுகைச் சொற்கள் ; அல்லது இயைபுச் சொற்களை அழித்து 
விட்டுப் பின் , பூர்த்தி செய்யுமாறு பயிற்சியளிப்பதால் , 
இலகுவில் மனனமாகும் . கட்டமாகப் படிப்பதாலும் 
தனித்துப் படிப்பதாலும் பேச்சிலே பல சந்தர்ப்பங்களில் 
உபயோகப்படுத்துவதாலும் நயங்களை விளக்கும் போது 
ஊடே ஊடே பாடுவதாலும் செய்யுள் மனனமாகலாம் . 
மனனம் செய்வதை நன்னூலார் " பாடம் போற்றல் என்பர் . 
வினா : - மூன்றாம் படிவ மாணவர் மனப் பாடம் செய் 
வதற்கு ஏற்ற செய்யுட்களைத் தேர்ந்தெடுப்பதில் மேற் 
கொள்ள வேண்டிய கொள்கைகளைக் கூறுக . (Sec . 48 ) 


140 


செய்யுட் பயிற்சி , 


9. செய்யுள் கற்பித்தலின் படிகள் . 
செய்யுள் போதனா முறையின் படிகள் : -- 

1. பீடிகை . 2. பாடுதல் . 3. கடின சொல் விளக்கல் , 
4. ( மேல் வகுப்புகளில் ) நுண் பொருள்களையும் நயங் 
களையும் விளக்கல் . 5. பிறவகை முயற்சிகளில் ஈடுபடுத்தல் . 


1. பீடிகையிடும் வழிகள்: 


பொருளை அறிவதற்கேற்ற அடிப்படை அறிவுண் 
டாக்கலே பீடிகையின் நோக்கமாகும். 

( அ ) படங் காட்டல் :-- 
அற்ற குளத்தி னறுநீர்ப் பறவைபோல் 
உற்றுழித் தீர்வா ருறவல்லர் ; - அக்குளத்திற் 
கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே 
ஒட்டி யுறுவா ருறவு : 

படம் : - நீர் வற்றிய குளம் ; பறவைகள் குளத்தை 
நீங்கிப் பறந்து செல்லல் ; கொட்டி ஆம்பல் முதலிய நீர்ப் 
பூச்செடிகொடிகள் வாடித் தங்கி இருத்தல்.- இவற்றைப் 
படத்தில் கவனிக்கச் செய்து விளக்கல் , பெரும்பாலும் 
சிறுவர்கட்கு அநேக செய்யுட்களைப் படத்தின் மூலமே 
விளக்க வேண்டியதிருக்கின்றது . 

( ஆ ) நேரில் இயற்கைப் பொருளைக் காட்டல்: 
மேற்படிச் செய்யுளுக்கு வற்றிய குளமிருப்பின் காட்டலாம் ; 
ஞாபகமூட்டலாம் . 

கான மயிலாடக் கண்டிருந்த வான் 
கோழி- என்ற செய்யுட்கு வான்கோழி கர்வமாய் அழகின்றி 
ஆடுவதை நேரிலே காட்டலாம் . 


செய்யுட் பயிற்சி , 


141 


( இ ) மாதிரிப் பொருளைக் காட்டல்:- ஓடுமீனோட 
உறுமீன் வருமளவும் , வாடி இருக்குமாம் கொக்கு " - இதனை 
விளக்கக் கொக்கு வாடியிருப்பது போன்றும் சிறு மீன் 
நீரில் ஓடல் போன்றும் மாதிரி உருவம் தகாத்தில் வெட்டிச் 
செய்து காட்டல் கவர்ச்சியூட்டும் . 

( ஈ ) கதை கூறல் : - “ வேங்கை வரிப்புலி நோய் 
தீர்த்த விடதாரி . என்ற செய்யுளில் அடங்கிய கதையை 
முதலில் கூறித் தொடங்கல் நலம் 

( உ ) புலவர் செய்யுளை எழுத நேர்ந்த காரணத்தை 
அல்லது கவி எழுதிய காலத்தின் நிலைகளை , அல்லது எண் 
ணங்களைக் கூறுவது , செய்யுட் பொருளை அறியத் துணை 
புரியும் . நாராய் ! நசராய் செங்கால் நாராய் ! - என்ற செய்யுட் 
குப் புலவரின் வறுமையும் பாடிய வரலாற்றையும் கூறுவது 
நல்ல முன்னுரையாகும் . 


2. படித்தலும் பாடுதலும் : 


முதற்கண் செய்யுளை உரக்கப் படித்துக் காட்டல் 
நலம் . பின்னர் ஏற்ற சந்தத்தில் பாடுதல் வேண்டும் . 
பதங்களைப் பிரித்துக் குரலை ஏற்றி இறக்கி , நடித்துப் பாடு 
வதிலிருந்தே பொருளை ஒருவாறு விளங்க வேண்டும் . உரக்க 
வாசிக்கும் போது பொருள் விளக்கத்திற்காக , தொகை 
நிலைத் தொடர்களை விரித்து ஓரிரு சொற்களைச் சேர்த்துப் 
படிக்கலாம் . நீர் அற்ற குளத்தில் , அறும் நீரில் வாழும் 
பறவைகளைப் போல் .... 


3 . 

கடின சொல் விளக்கும் வழி வகைகளை - உரை 
ஈடையிலே படித்துள்ளீர்கள் . 


142 


செய்யுட் பயிற்சி , 


4. வினாவல்: - கடினபதங்களை விளக்கிய பின்னர் , 
மீண்டும் பொருள் புரியுமாறு பாடிக்காட்டலாம் ; பின்னர் 
மௌனமாக வாசித்து முடித்த பிற்பாடு , முறையாகக் கேள் 
விகள் கேட்க வேண்டும் . அக் கேள்விகள் மூலம் கருத்தைத் 
தெளிவு றுத்த வேண்டும். 

( அ ) குளம் வரண்ட பின் பறவைகள் அங் 
கிருக்குமா ? 

( ஆ ) அவை ஏன் விட்டு நீங்குகின்றன ? 

குளத்தோடு அவை உண்மை உறவு 
கொண்டவை எனக் கூறலாமா ? 

அற்ற குளத்தை விட்டுச் செடி கொடிகள் 
நீங்குமா ? 

( உ ) அவை உண்மை உறவு பூண்டவை எனக் 
கூறலாமா ? 

( ஊ ) வாழ்க்கையில் மார் உறவினர் ஆகத்தக்கவர் ? 
யார் தகா தவர் ? 

( 

( எ ) பறவைகளுக்குச் சமமானவர் யார் ? நீர்ச் 
செடிகட்குச் சமமானவர் யார் ? 

( ஏ ) உபமானம் எது ? உபமேயம் எது ? 
என்பன போன்ற பலவினாக்கள் மூலம் கருத்தைப்பதிக்கலாம் . 

5. நலத்தைப் பாராட்டி மகிழல் : செய்யுட் 
பொருளை முதலில் கிரகிப்பது , பின்னர் செய்யுளில் பொதிந் 
துள்ள நலத்தைப் பாராட்டி இன்புறுவதற்குத் துணை புரியும் . 
செய்யுளின் சுவையானது : ( 1) செய்யுளின் சொல்லழகிலே , 
( 1 ) ஓசை ஒழுங்கிலே, (iii) பொருள் நயத்திலே ( iv ) கவிஞ 
னின் கற்பனைத் திறத்திலே , ( v ) புலவன் ஈடுபட்டுப் பாடிய 
உள்ளக் கிளர்ச்சியிலே அடங்கிக் கிடக்கும் . 


செய்யுட் பயிற்சி , 


143 


6 மனனம் செய்வதில் 

கவனிக்க வேண்டிய 
வற்றையும் 

7. இறுதியில் செய்யும் பிற முயற்சிகளையும் 
பற்றி முன்னரே கூறியுள்ளோம் . அவற்றை இங்குச் சேர்த் 
துக் கொள்க . 


வினா:- 1. ஐந்தாம் வகுப்புக் கென்று நீங்கள் தேர்ந் 
தெடுத்த ஒரு செய்யுளை அவ்வகுப்பில் கற்பிப்பதற்குப் 
பாடக் குறிப்பு வரைக . 

( Ele. 43 ) 
2. ஐந்தாம் வகுப்புக்கு ஏற்ற ஒரு செய்யுளை 
எப்படிக் கற்பித்து அதன் சவையை மாணவர் உணரும்படி 
செய்வீர் என்பதைப் பாடக் குறிப்பின் துணை கொண்டு 
விளக்குக . 

( Ele. 48 ) 
3. செய்யுள் போதிப்பின் வெவ்வேறு நிலைகளைச் 
சுருக்கமாய வர்ணிக்க, உமது விடையை உதாரணத்தால் 
விளக்குக . 

( Sec . 51 ) 
4. செய்யுளின் நலத்தைப் பாராட்டி மகிழ்வதற்கு 
மாணவர்களை எப்படிப் பழக்குவீர் ? 


F 


வ 


VII . இலக்கணப் பயிற்சி 

, 


1. விளக்கம் . 


மொழியின் இயல்புகளையும் அமைப்புகளையும் விதி 
விலக்குகளையும் ஆராய்ந்து உரைக்கும் நூலே இலக்கண 
மாகும் . இலக்கியம் என்பது உயர்ந்த கருத்துக்களை கயம் 
பட எடுத்துக் கூழம் உரைாடையும் செய்யுளுமாகும் . 
மொழி தோன்றி வளா , வளா இலக்கியங்கள் தோன்றின. 
இலக்கியங்கள் பெருகிய பின்னரே அவற்றை ஆராய்ந்து 
இலக்கணம் வகுத்தனர் . இதனை விளக்கவே நன்னூலார் 
( இலக்கியங் கண்டதற் கிலக்கணம் இயம்பலின் - எனக் 
கூறினார் . இலக்கணம் என்ற சொல்லுக்கு இயல்பு , அழகு 
என்று பொருள், 


இலக்கணம் கற்பிப்பதைப் பற்றி மூன்றுவித முரண் 
பட்ட கருத்துக்கள் உண்டு. ஒரு சாரார் , " பிழையற்ற 
பேச்சைக் கேட்பதாலும் நூற்களைப் படிப்பதாலும் பிழை 
யற எழுதவும் பேசவும் கற்றுக் கொள்ளலாம் . ஆதலால் 
மாணவர் வெறுக்கும் இலக்கணமே வேண்டாம் . ” - எனக் 
கூறுகின்றனர் . இதற்கு முற்றும் முரணாக மற்றுமொரு 
சாரார் " இலக்கண விதிகளை ஒழுங்காய்த் தனிப் பாடமாகக் 
கற்பிக்க வேண்டும் . ஒருவருக்கு இலக்கண அறிவின்றேல் 
அவர் மொழியைக் கற்றதாகக் கொள்ளலாகாது . என்று 
வா திக்கின்றனர் . பின்னுமொரு சாரார் இடைப்பட்ட 


இலக்கணப் பயிற்சி . 


145 


கருத்தினர் ; அவர்கள் கருத்து , " பிழையறப் பேசவும் எழுத 
வும் ஓரளவுக்கு இலக்கண அறிவு தேவை . அதனை நடை 
முறையில் பிறபாடங்களோடு சேர்த்துக் கற்பிக்கவேண்டும் " 
என்பதாகும் . இக்காலத்தில் இக்கொள்கையே பின்பற்றப் 


படுகிறது . 


2. இலக்கணத்தை இனிமையாக்கல் 

கல்விக் கூடங்களிலே இலக்கணம் மாணவரால் பெரும் 
பாலும் வெறுக்கப்படுகிறது . தமிழ் என்பதற்கு இனிமை 
என்றும் , இலக்கணம் என்பதற்கு அழகு என்றும் பொருள் . 
இனிய மொழியின் அழகினையும் அமைப்பினையும் அறியுங் 
கால் ஏன் வெறுப்பு ? எறிந்தவன் எங்கோ இருக்க , கையில் 
கிடைத்த கல்லைக் காய்வது போல , இலக்கணப் போதனா 
முறையிலே குற்றங்கள் இருக்க , இலக்ணத்தைக் குறை 
கூறுவதும் வெறுப்பதும் பொருந்தாது . ஆகையால் கீழ்க் 
கண்ட என் முறைகளை மேற்கொண்டால் , இலக்கணம் இன்ப 
மான பாடமாக மாறும் . 


1. ஆரம்ப வகுப்பில் அகற்றுக :- மொழியை 
ஓரளவிற்குக் கற்ற பின்னர் தான் இலக்கணம் போதிக்க 
வேண்டும் . ஆதலால் தொடக்க வகுப்புக்களிலே இலக் 
கணம் கற்பிக்கக் கூடாது . 


2. ஒழுங்கிலக்கணம் தவிர்க்க :- எழுத்து , சொல் , 
பொருள் , யாப்பு , அணி என்ற வரிசையில் முன்னர் இலக் 
கணம் கற்பித்தனர் . எழுத்தால் ஆகியது சொல் ; சொல் 
லால் ஆகியது சொற்றொடர். ஆகையால் இவ்வரிசையிலே 
கற்றுச் செல்வது ஒழுங்கிலக்கணமாகும் . இது காரண 


146 


இலக்கணப் பயிற்சி , 


காரிய முறையில் பொருந்தியதே ஆயினும் , உள நூல் 
முறைக்கு ஒவ்வாதது . சடைமுறையிலே , தினமும் பயன் 
படும் விதம் கருதி , வாக்கிய அமைப்பு , சொல் அமைப்பு , 
எழுத்தமைப்பு ஆகிய இந்த வரிசையில் இலக்கணம் கற்பிக்க 
வேண்டும் , தினசரி மொழிப் பயிற்சிக்குதவும் இலக்கண 
விதிகளை மட்டும் முதலில் கற்கத் தூண்டுதல் வேண்டும் . 
இதுவே நடைமுறை இலக்கணம் என்பது , 
3. நெட்டுரு கூடாது : 

நடைமுறையில் வேண் 
டாத விதிகளை விடுத்து , வேண்டிய விதிகளை மட்டும் கற்பிக்க 
வேண்டும் . அவ்விதிகளையும் மாணவர் விரும்பின் ஒருசில 
வற்றை மனனம் செய்யலாமே தவிர , எல்லாவற்றையும் 
நெட்டுருச் செய்ய வற்புறுத்தவே கூடாது . விதிகளை மன 
னம் செய்விப்பதைக் காட்டிலும் விதிப்படி பேச , எழுதப் 
பயிற்சி தருவதே வேண்டற்பாலது . 

முறை: மேல் வகுப்புகளில் இலக்கணத்தை ஓர் 
தனிப்பாடமாகக் கற்பிக்கலாம் . ஆனால் இடைநிலை வகுப்பு 
களில் கட்டுரை , உரைநடை , செய்யுள் முதலிய பாடங்க 
ளோடு இணைத்துப் போதிக்க வேண்டும் . விதிவிளக்கு 
முறையை விடுத்து ,விதிவருவிக்கும் முறையை மேற்கொள்ள 
வேண்டும் . (இவற்றைப் பின்னர் விரிவாக அமிவிப்போம் .) 

5. பலவகை விளையாட்டு மூலம் கற்பித்தல் இனிது . 
தனித்தாள் பயிற்சி முறைகளையும் பின்பற்றல் நலம் . ஆசிரி 
யர் மிகுந்த விருப்பமும் தெளிந்த அறிவும் சிறந்த ஆயத்த 
மும் கொண்டு பாடம் நடத்த வேண்டும் . 

6. எடுத்துக் காட்டுகள் :- இலக்கண விதிகளுக்குக் 
கூறும் உதாரணங்கள் மாணவர் வாழ்க்கையில் பயன்பட்ட 
தாய் , விருப்பமூட்டுவதாய் விளங்கல் வேண்டும் . ஐந்தாம் 


4 . 


இலக்கணப் பயிற்சி , 

147 
வேற்றுமைக்கு எடுத்துக் காட்டு - கல்வியில் பெரியவன் 
கம்பன் என , எத்தனை காள் , எத்தனை புத்தகத்தில் , எத்தனை 
வகுப்பில் கூறிக்கொண்டே வருகின்றனர் ? " மற்போரில் 
சிறந்தவன் காமா - என மாற்றலாகாதா ? ஊறுகாய் , 
அரிவாள் என வினைத் தொகைக்கு உதாரணங் காட்ட 
லாகாதா ? “ ஏ கீரை ! இங்கே வா . " என ஆகு பெயர்க்கு 
அறிவிக்கலாகாதா ? பாடப் புத்தகங்களிலிருந்து எடுத்துக் 
காட்டுகளைத் தெரிந்தெடுத்தல் வேண்டும் . ஒவ்வொரு மாண 
வனும் இலக்கண எடுத்துக்காட்டுகளைக் கூற , ஏராளமான 
பயிற்சிகள் அளிக்க வேண்டும் 


7. நடைமுறையில் இலக்கணம் பயன்படல் மிக மிக 
இனிது . மாணவர் தங்கள் எழுத்திலும் பேச்சிலும் 
பிழைகள் நேரிடின் , திருத்திக் கொள்வதற்கு இலக்கண 
அறிவு பயன் படல் வேண்டும் . கட்டுரை எழுதும் போதும், 
கதைகள் கூறும் போதும் , செய்யுளில் சொற்களைப் பிரித்து 
அறியும் போதும் இலக்கணம் பயன்படல் வேண்டும் . 

8. தெளிந்த மொழியறிவு: - தெளிந்த , திட்டமான 
மொழியறிவும் , நுட்பமாய்க் கருத்துக்களை வெளியிடும் திற 
மையும் இலக்கணத்தால் ஏற்படும் . இலக்கணம் இன்றேல் 
எத்தனை ஆண்டுகள் ஒரு மொழியைக் கற்பினும் தெளிவான 
திட்டமான ஆழமான அறிவு ஏற்படாது . 


. 


உதாரணமாக, கீழ்க்கண்டவை பிழையா சரியா, என 
இலக்கண அறிவின்றி, அனுபவ அறிவு கொண்டு முடிவு 
கட்ட முடியுமா ? - சுவற்றில் ஒட்டாதே . பிறாமணாள். 
முமசாமி . காக்ஷி . காட்ச்சி . முயற்ச்சி . இஷ்ட்டம், திருப்த்தி . 
ஊறுக்கு அருகாமை , மேலும் கீழ்க்கண்டவற்றிற்கு வேறு 


148 


இலக்கணப் பயிற்சி . 


பாடென்ன என்று அனுபவத்தால் அறிந்துள்ளனரா ? 
அவட்கு, அவற்கு , அவர்க்கு , பூந்தோட்டம் , பூத்தோட்டம் , 
மேலும் அறவு என்ற சொல்லுக்குப் பாம்பு எனப் பொருள் 
கொள்ளல் தவறாவது எங்கனம் என்று இலக்கண அறிவி 
னால் தான் விளக்க இயலும் , இலக்கணம் என்ற உரைகல் 
இவற்றைச் சரியா , பிழையா என உரைக்கும் . இலக்கணரக் 
கட்டுப்பாடு இல்லையேல் , மொழியே சிதைந்து , சைந்து , உரு 
மாறி ஒழியும் . இவ்வுண்மைகளை ஆங்காங்கு எடுத்துக் 
காட்டினால் இலக்கணத்தில் இனிமை ஏன் உண்டாகாது ? 

மேற்கூறிய முறைகளுக்கு நேர்மாறானவற்றை மேற் 
கொள்வதே இலக்கணம் பள்ளியில் வெறுக்கப்படுவதற்குக் 
காரணமாகும் . 
வினா : - 1 , இலக்கணம் பள்ளியில் வெறுக்கப்படுவதற் 
குரிய காரணங்கள் எவை ? 

2. இலக்கணப் பயிற்சியை இனிமையாக்க என்ன 
வழி முறைகளைக் கைக்கொள்ளலாம் ? 

3. மொழிக் கல்வியில் மற்ற அம்சங்களுடன் 
சம்பந்தப்படுத்திப் போதிப்பது தான் இலக்கணம் போதிப் 
பதற்கு மிகச் சிறந்த முறையாகும் ? இதை விளக்கிக் காட்டுக . 
3 விதி விளக்கும் முறையில் இலக்கணம் 

(Deductive method 
இலக்கணத்தைக் கற்பிக்க இருமுறைகள் கைக் 
கொள்ளப்படுகின்றன . அவற்றுள் ஒன்று நிகமன முறை 
இதனை அனுமித முறை என்றும் விதிவிளக்கு முறை என்றும் 
கூறுவர் . 

அதாவது முதலில் விதியைக் கூறிப் பின்னர் 
உதாரணங்கள் கூறி, அவ்விதியை விளக்கலே இம் முறை . 


இலக்கணப் பயிற்சி , 


149 


இதுவே பழககாலத்திலிருந்து ஆசிரியர்களால் வழங்கப் 
பட்டுவந்த முறை . மாணவர் தாம் கற்கும் செய்யுள் , வசனப் 
பாடங்களில் வரும் சொற்களை இம்முறையில் பயிலாம் . 
கற்றுத் தெரிந்து கொண்ட விதிகளுக்கு மாணவர் தாங்களே 
உதாரணம் தாலாம் . இவ்வாறு பயிற்சிகள் தர இம்முறை 
யைப் பயன்படுத்தலாம் . 

இம் முறையைப் பின்பற்றி விரைவாக இலக்கணம் 
கற்பிக்கலாம் . ஆயினும் உள நூலுக்கு ஏற்ற முறையன்று . 
இம்முறைப்படி தெரியா ததிலிருந்து தெரிந்ததற்கும் , கடினத் 
திலிருந்து இலகுவிற்கும் செல்ல நேரிடுகிறது . இவ்வாறு 
செல்வது போதனா முறைக் கொள்கைக்கு ஒத்ததன்று . 
மேலும் மாணவர் தாமே ஆராய்ந்து விதிகளைக் கண்டு 
பிடிக்காததால் , கற்ற பொருள் மிகத் தெளிவாகாமலும் 
இருக்கலாம் . 
4. விதிவரு முறையில் இலக்கணம் . 

( Inductive method . ) 
இதனை அனுமான முறை என்றும் , தொகுத்தறி 
முறை என்றும் கூறுவர் . அறிந்த எடுத்துக் காட்டுகளைக் 
(உதாரணங்களை ) கவனித்து , அவற்றிற்குள்ள ஒற்றுமை 
யைக் கண்டுபிடித்து , அவ் வொற்றுமையினையே ஒரு பொது 
விதியாக அமைக்க , மாணவர்க்கு வழி காட்டுவதே , இம் 
முறையாகும் . இலக்கணம் கற்க ஏற்ற முறை இதுவே , 
இதிற் காணும் நிறைகள் : -- 

1. மாமே விதிகளைக் கண்டு பிடிப்பதால் நன்கு 
விளங்கும் . ஆராய்ச்சித் திறன் வளர்கிறது. பிற்காலத்திலும் 
மாணவர் பிறர் உதவியின்றித் தாமே இலக்கணம் கற்கும் 
பயிற்சி பெறுகின்றனர் . 


150 


இலக்கணப் பயிற்சி , 


2 , இம்முறையில் எடுத்துக் காட்டுகளை மாணவர் 
அறிவர் . இவற்றிலிருந்து தாம் அறியாத இலக்கண விதி 
கட்குச் செல்கின்றனர் . ஆகவே கீழ்க்கண்ட போதனா 
வழிகட்குப் பொருந்தியது இம்முறை. 


" தெரிந்ததி னின்றும் தெரியா ததற்கும் 
புரிந்ததி னின்றும் புரியா ததற்கும் 
எளியதி னின்றும் அரிய ததற்கும் 
தெளிந்ததி னின்றும் 

தெளியா ததற்கும் 
அண்மையி னின்றும் சேய்மை யதற்கும் 
புதுமையி னின்றும் 

பழமை யதற்கும் 
செல்லுதல் முறை என வல்லுநர் வகுத்தார் 

3 . இலக்கணமே தோன்றி வளர்ந்தது இம்முறைப் 
படிதான் . 

ஆதியில் மக்கள் பேசி , எழுதி மொழியை 
வளர்த்தனர் . பின்னர் இலக்கியங்க 

பின்னர் இலக்கியங்களை உண்டாக்கினர் . 
பின்னர் தான் எழுத்துக்களின் , சொற்களின் , சொற்றொடர் 
களின் அமைப்பு , இயல்பு இவற்றை ஆராய்ந்து , ஒற்றுமை 
களைக் கண்டு , விதிகளை அமைத்து இலக்கணமாக்கினர் . 

" எள்ளினின்றும் எண்ணெய் எடுப்பது போல 
இலக்கியத்தினின்றும் எடுபடும் இலக்கணம் ) 

- பேரகத்தியம் , 


4. மாணவர் தாமே ஆராய்ந்து விதிகளைக் கண்டு 
பிடிப்பதால் , பொருள் நன்கு மாணவர் மனதில் தெளிவாய்ப் 
பதிந்து நிற்கும் . ஆராய்ச்சித் திறனும் அடைகின்றனர் . 

சிந்திக்கத் துண்டித் துணைபுரியும் ஆசானே 
புத்திக் ( கு ) ஒளிச பவன் . ” 


இலக்கணப்பயிற்சி , 


151 


5. அனுமான முறையில் பாடம் . 
இரண்டாம் வேற்றுமையைக் கற்பிக்க, பாடக் குறிப்பு: 
1. எடுத்துக் காட்டுகளை ஆராய்தல்: 
1. ராமன் அடித்தான் --2. ராமனை அடித்தான் , 
1. தவளை தின்றது -- 2 , தவளையைத் தின்றது . 

( 1 ) ஜோடி வாக்கியங்கள் பொருளில் வேறுபடு 
கின்றனவா ? 

( ii ) ஒன்றுபடுவதை ஒற்றுமை என்கிறோம் , 
வேறுபடுவதை எவ்வாறு சொல்ல வேண்டும் ? 

( ii ) பொருளை வேறுபடுத்துகின்ற எழுத்து 


எது ? 


( iv ) முதல் வரிசை வாக்கியங்களில் எழுவாய் 
எவை ? 

( v ) இரண்டாம் வரிசை வாக்கியங்களில் செயப் 
படு பொருள் எவை 
வ ? 

2. வருவிக்க வேண்டிய விதிகள் :- மேற்கண்ட 
கேள்விகளால் ஆராய்ந்து , சில பொது விதிகளை மாணவரே 
கூறத் துணைபுரிய வேண்டும் . 

(i) பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை, 

(( ii ) பொருள் வேற்றுமைக்குச் காரணமான 
எழுத்து ஐ . இந்த ஐ தனியான எழுத்து மல்ல ; 
சொல்லுமல்ல . பொருளை வேறுபடுத்தும் உருபம், ஆகை 
யால் இதனை எவ்வாறு சுருக்கமாய்க் கூறலாம் ? ( உருபு . ) 

((iii ) ஐ உருபு ஏற்ற சொற்கள் வாக்கியத்தில் 
செயப்படு பொருளாக அமையும் . 

எச்ச வினை கற்பிக்க , பாடக் குறிப்பு . 

மாணவரின் முன்னறிவு: - பெயர்ச் சொல் , வினைச் 
சொல் , காலம் - இவற்றை முன் பாடத்தில் மாணவர் அறிந் 
திருக்க வேண்டும் . 


152 


இலக்கணப் பயிற்சி , 


1. மனிதன் சாப்பிட்டான் . 2. சாப்பிட்ட பெண் 
3. சாப்பிட்டுச் சென்றாள் , 
1. நாய் உறங்கியது . 2. உறங்கிய யானை . 3. உறங்கி விழித்தது 
உதாரணங்களை ஆராய்தல் : 

( i ) சாப்பிட்டான் , உறங்கியது என்ற சொற்கள் 
என்ன சொற்கள் என , முன்னே படித்தீர்கள் ? 

( ii ) சாப்பிட்ட , சாப்பிட்டு - என்பவை அர்த்தம் 
முடிந்த வினைச் சொற்களா ? 

(iii) அவைபோல் முடியாத வினைச் சொற்களை 
அடுத்த வரிசையில் சொல்லு . 

(iv ) அர்த்தம் முடிந்த வினைச் சொற்களை எவ் 
வாறு பெயரிடலாம் : 

( v ) மிஞ்சியதை மிச்சம் என்கிறோம் : அர்த்தம் 
முடியாது எஞ்சி நிற்பதை எவ்வாறு பெயரிடலாம் ? 

2. வருவிக்க வேண்டிய விதி : - அர்த்தம் முடிந்த 
வினைச்சொல் முற்றுவினை. அர்த்தம் முடியாத வினைச்சொல் 
எச்சவினை . 

சில வாக்கியங்களைத் தந்து முற்று 
வினை எவை ? எச்சவினை எவை ? என எடுத்தெழுதச் 
சொல்லல் வேண்டும் . 


3. பயிற்சி : 


வினா:- ஒரு இலக்கண விதியை ஆகமன முறைப்படி 
எவ்வாறு கற்பிப்பீர் என்பதை உதாரண வாயிலாக விளக்குக 

( Sec . 42 , 48 , Ele , 44, 46.) 
2. ஐந்தாம் வகுப்புக்குப் பின்வரும் பாடங்களுக் 
கேற்ற பயிற்சிப் பட்டியல் தயாரி: 
( a ) 

பெயர்ச் சொற்கள் : - எண் ; பால். 
( b ) வினைச் சொற்கள் - இறந்தகாலம்; நிகழ்காலம் . 

( Sec. 50 ) 


இலக்கணப் பயிற்சி , 


153 


| h 6. ஆங்கில இலக்கணத்தோடு ஒப்பிட்டுக் 

கற்பித்தல் , 


1 . 


இடைநிலை வகுப்புகளில் ஆங்கில இலக்கணங் கற்கும் 
போது தமிழ் மொழி இலக்கணத்தை ஒப்பிட்டுக் காட்ட 
லால் பல நன்மைகள் விளையும் . 

ஒரு மொழி அறிவானது பிற மொழி கற்க 
உதவும் . 

2 , கற்கும் இலக்கணம் மனதில் ஒன்றாய்ப் பதியும் , 

3. தமிழ் மொழியின் சிறப்பான இயல்புகள் , ஒப் 
பிடும் போது நன்கு புலப்படும் . உதாரணமாக , தமிழ் 
மொழியில் உயிர் எழுத்துக்கள் வேறாய் , மெய் எழுத்துக்கள் 
வேறாய்ப் பிரித்து வைத்திருக்கின்றனர் . மேலும் எழுத்துக் 
களைக் காரணத்தோடு வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றனர் . 
உயர் திணை , அஃறிணை என்ற பாகுபாடு தமிழில் சிறப்பாக 
அமைந்துள்ளது. ஆனால் , தமிழ் மொழியில் வினைகளின் 
கால வேறுபாடு ஆங்கிலத்தில் உள்ளது போல அமைய 
வில்லை. மேலும் நிறுத்தற் குறியீடு முறைகளைத் தர்து தவி 
யது ஆங்கில மொழியே. 
வீனா:- 1. ஆங்கில இலக்கணத்தோடு தமிழ் இலக் 
கணத்தை ஒப்பிட்டுப் போதிப்பதால் நன்மைகள் என்ன ? 
உதாரணங்கள் தருக . 


VIII . எழுத்துப் பயிற்சி ,. 


1. எழுத்துப் பயிற்சியின் அவசியம் . 

1. பேசுதல் , படித்தல் , எழுதுதல் என்ற இந்த 
முப்பயிற்சிகளை , இந்த முறையிலே அளிக்க வேண்டும் . 
மொழி தோன்றிய முறையும் இதுவே . 

ஆதி மனிதர் 
முதற்கண் பேசக் கற்றனர் . பின்னர் எழுத்தைக் கண்டு 
பிடித்தனர் . 

2. ஆரம்ப வகுப்பிலே சிறுவர்கள் முதலில் , இது 
இன்ன எழுத்து- இது இன்ன சொல் - என்று அறிந்து 
சொல்லக் கற்ற பின்னரே , அதனை எழுதக் கற்பிக்கவேண்டும் . 

3. மொழிப் பயிற்சியிலே வேண்டிய இருதிறன் 
உட்கொள்ளலும் வெளியிடலுமாகும் . நம் எண்ணங்களை 
நடிப்பின் மூலமாயும் பேச்சின் மூலமாயும் எழுத்தின் மூல 
மாயும் வெளியிடலாம் . இவற்றில் எழுத்தின் மூலம் வெளி 
யிடுவதே பல இடத்தவருக்கும் பல காலத்தவருக்கும் பயன் 
படுவது . 

4. அறிஞர் எழுதி வெளியிடும் நூற்கள் பல காலத் 
திலும் பல நாடுகளிலும் இருந்து பயன்படும் . இவ்வாறு 
பயன்படா 
டாவிடில் நாகரிகம் எங்கனம் வளர்த் திருக்கும் ? 
சரித்திரத்தை நாம் எங்கனம் அறிய இயலும் ? விஞ்ஞானம் 
எவ்வாறு படிப்படியாய் வளர இயலும் ? 

5. எழுதிப் பழகும் போது தான் , எழுத்துரு 
வங்கள் நன்றாக மனதில் பதியும் . எழுத்தின் வடிவங்களை 


எழுத்துப் பயிற்சி . 


155 


நன்றாகத் தெரிந்து கொண்டால் , வாசிப்புத் திறமை வளரும் . 
எனவே எழுத்துப் பயிற்சியானது வாசிப்புப் பயிற்சிக்குத் 
துணை புரிகிறது . 

6. எழுதும் பொழுது , ஏற்ற இடங்களில் நிறுத் 
தக்குறிகளை இடவும் பழகுகின்றனர் . எழுதும் போது 
கருத்துக்களைச் சுருக்கமாக வெளியிட வேண்டும் . ஆகவே 
மொழித் தேர்ச்சி பெறுவோர்க்கு முக்கியமானது எழுத்துப் 
பயிற்சியாகும் . 
வினா- 1. பாஷை பயிலுவதில் எழுத்துப் பயிற்சி செய் 
யும் உதவிகள் யாவை ? 

( Ele: 51 ) 
2. எழுதுதற்குத் தகுதி . 

எழுதும் திறமையைக் குழந்தை அடைந்திருக்கு 
மாயின் எழுதக் கற்பிக்கலாம் . எழுத்துக்களை எழுதுவதற்கு 
எவ்விதத் திறமை தேவை ? ஒரு எழுத்து என்பது ஓர் 
ஒலியைக் குறிக்கும் சித்திரம் அல்லது வரிவடிவம் எனலாம் . 
வரிவடிவத்தை கண்கள் மூலம் கவனித்து அறிந்து , மூளை 
கிரகிக்க வேண்டும் . பின்னர் மூளை ஏவியபடி , தசைநார்கள் 
இயங்கி , எழுதுகோலை அசைத்து , கோடுகளை ஆக்கி , எழுத் 
துக்களை அமைக்க வேண்டும் . ஆகவே கண் பார்த்தல் 
மூளை வரி வடிவங்களை கிரகித்தல் , எண்ணியபடி தசைநார் 
கள் கட்டுப்பட்டு இயங்குதல் ஆகிய திறமைகள் எழுதுதற் 
குத் தேவை . இத்திறமைகளைப் பெற்றுள்ள குழந்தையே 
எழுதுதற்குத் தகுதி வாய்ந்த குழந்தை எனலாம் . இந்த 
எழுதுந் தகுதி , சுமாராக ஐந்தாண்டு முடிவிலே பெரும் 
பாலான குழந்தைகள் பெறுவதாகக் கல்வி நிபுணர் கருது 
கின்றனர் ; இந்த ஐந்தாண்டு முடிவே , குழர்தையைப் 
பள்ளிக்கு வைக்கும் வயதாகவும் விதித்துள்ளனர். 


156 


எழுத்துப் பயிற்சி . 


3. எழுதுந் தகுதியை வளர்க்க முற் 

பயிற்சிகள் . 
குழந்தைகள் சுமார் மூன்று வயதிலிருந்தே விளை 
யாட்டுப் பொருள்களை வைத்து விளையாடுகின்றனர் . ஆத 
லால் , ஓரளவிற்கு அவர்கள் தசைநார்க் கட்டுப்பாடு பெற் 
றிருக்கின்றனர். ஆனால் , அது போதாது . இன்னும் அதிக 
மாக , வடிவ உணர்ச்சியையும் விரல் தசைகளை முறைப்படி 
இயக்கும் திறனையும் உண்டாக்க வேண்டும் . 

அதற்குக் 
கீழ்க்கண்டவாறு பயிற்சிகள் தாலாம் : -- 

1. பல வடிவக் கட்டைகளை வைத்து அடுக்கி விளை 
யாடல் . 

2. களி மண்ணால் உருவங்கள் செய்தல் . 
3. காகிதங்களை மடித்துக் கிழித்தல் , கத்தரித்தல் , 

4. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி உருவம் 
உண்டு . அந்த உருவம் கெடாமல் எழுதுகிறோம் . ஆகவே , 
எழுத்தை எழுதுதல் ஒரு சித்திரம் வரை தலை ஒக்கும் . சித்தி 
ரம் வரையும் ஆசை சிறுவரிடம் சிறந்து காணப்படுகிறது . 
ஆதலால் , எழுத்துப் பயிற்சிக்கு முற்பயிற்சியாக , மாண 
வர்க்குப் பிரியமான சிறிய சித்திரங்கள் 
வரையச் 
சொல்லலாம் . 

5. கூரிய எழுதுகோலால் எழுதுவது சிரமம் . ஆத 
லால் பெரிய சுண்ணாம்புக் கோலால் ( சாக் துண்டால் ) சுவர்க் 
கரும்பலகையில் எழுதச் சொல்லலாம் . 

6. வடிவங்களைக் கண்டறிவதற்காக பிரோ பெலின் 
பரிசில்களை உபயோகிக்கலாம் . ஒரு அகன்ற கட்டையில் 
பலவகை வடிவத்தில் ( முக்கோணம் , சதுரம் , வட்டம் , நீண்ட 


எழுத்துப் பயிற்சி . 


157 


வட்டம் , முட்டை வட்டம் ) குழிகள் இருக்கும் , அந்தந்த 
வடிவத்தில் சரியாகப் பொருந்தும் கட்டைகளும் இருக்கும் . 
இக்கட்டைகளைச் சரியாகப் பொருந்தும் குழிக்குள் பார்த்து 
வைக்க வேண்டும் . இதனைக் குழந்தைகள் கண்ணைக்கட்டிக் 
கொண்டும் கையால் தொட்டுத் தடவிப் பார்த்தும் புரிய 
வேண்டும் . இக்கருவியில்லையேல் , கெட்டியான அட்டை 
யிலே வெட்டி எடுத்துக் கொண்டு விளையாடலாம் . கண்ணை 
மூடிக்கொண்டு பேனாவை திறக்கலாம் ; மூடலாம் . ஒரு 
கண்ணாடிப் புட்டிக்கு ஏற்ற மூடியால் மூடலாம் . 

7. ஒரு படத்தை மூன்றாம் நான்காய் வெட்டி , மீண் 
டும் பொருத்திப் படத்தைச் சேர்க்கச் சொல்லலாம் . இப் 
பயிற்சியால் வடிவங்களைப் பற்றிய அறிவு ஏற்படும் . விதை , 
மணி , பாசி இவற்றை , வரைந்துள்ள சிறு சித்திரங்களின் 
மேல் வரிசையாக அடுக்கச் சொல்லலாம் . 

9. மாண்டிசோரி உபகரணங்களைப் பயன்படுத்தலாம் . 
ஒரு அட்டையில் பல உருவங்களை வெட்டி எடுத்துவிட 
வேண்டும் . அந்த அட்டையை ஒரு தாளின் மேல் வைத்து 
உள்ளே பென்சிலால் சுற்றிலும் குறித்து , உருவத்தை உண் 
டாக்க வேண்டும் . பின்னர் அந்த உருவத்தின் உள்ளே 
நேர்கோடுகளை நிறைய வரைந்து நிரப்ப வேண்டும் 
பயிற்சியால் என்ன பயன் விளைகிறது எனச் சிந்தியுங்கள் 


10. உருவங்களை ஆகாய வெளியில் எழுதலாலும் , 
முதுகில் எழுதிக் காட்டுதலாலும் , கரும்பலகையில் கிறுக் 
கிப் பழகுவதாலும் புஜத்தின் தசைகளுக்கும் தசை நரம்பு 
களுக்கும் பயிற்சி ஏற்படுகின்றது . இப்பயிற்சி விரலின் 
தசையைப் பயிற்சி செய்வதற்கு முற்பயிற்சியாகும். 


158 


எழுத்துப் பயிற்சி , 


11 , எழுத்துக்கள் வளைவு கோடு , சேர் கோடு , 
படுக்கைக் கோடு முதலியவற்றால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. 
இக்கோடுகளையும் , எழுத்துக்களைப் போன்ற சிறு வடிவங் 
களையும் எழுதலாம் : - icoLuinUG 


மேற்கண்ட முற்பயிற்சிகளால் வடிவ அறிவும் , விரல் 
தசை நார் இயக்கமும் , எழுதுகோலைக் கையாளும் திறனும் 
மாணவர் உண்டாகப் பெறுகின்றனர் 


வினா: - 1. முதல் வகுப்பு மாணவர்க்கு எழுத்துக்களை 
எழுதக் கற்பிக்கத் தொடங்குமுன், என்ன முற்பயிற்சிகளை 
அளிக்கலாம் ? 

( Sec. 45 Ele. 48. ) 


4. எழுத்துக்களை எழுதிப் பழகல் . 

1. எழுதும் போது எழுத்துக்கள் எங்கு தொடங்கு 
கின்றன , எவ்வாறு சென்று முடிகின்றன, என்பதை மாண 
வர் கவனிக்குமாறு ஆசிரியர் நிறுத்திப் பெரிதாக எழுதிக் 
காட்டல் அவசியம் . இவ்வாறு பயிற்சிக்காததால் சிலர் 
கொம்பை ( )ே மேலிருந்து எழுதுவர் . சிலர் னை எழுத , 
முதலில் ன எழுதிப் பின்னர் மேற்சுழியைச் சேர்ப்பர் . 
2 

எழுத்தை மணல் தாளில் வெட்டி , அதன்மேல் 
விரலால் விளம்பச் சொல்லல் நல்ல பயிற்சியாகும் . 

3. விரலால் ஆகாயத்தில் எழுதப் பழக்கலாம் . 

4 . முதுகில் விரலால் எழுதிக் காட்டல் ஒரு இனிய 
பயிற்சியாகும் . 

5 . மணலில் விரலால் அல்லது குச்சியால் எழுதலாம் . 


எழுத்துப் பயிற்சி , 


159 


6. எழுத்துக்களின் மேல் முத்துக்களை வரிசையாக 
அடுக்குவதை விளையாட்டுப் போல் விரும்பிச் செய்வார் . 
இத்தகைய பயிற்சிகள் எழுத்துக்களை எழுதப் பழக்க ஏற்ற 
வையாகும் . 

எழுத்துக்களை உருவ ஒற்றுமைக்கேற்ப , கீழ்கண்ட 
வாறு வகைப்படுத்தலாம் . 

1. ட , ப , ம , ய , ழ . 
2. ஈ , ர , ந , ங . 
3. க , ச , த . 
4. எ , ஏ , ஞ, ஒ , ஓ , ஔ . 
5. ள , வ , ல , ண , ன , ஐ , ற . 
6. அ , ஆ , இ , உ , ஊ . 

நேர்கோட்டு எழுத்துக்களை முதலில் கற்பதா, வளைவு 
கோட்டு உருவங்களை முதலில் தொடங்குவதா என்பதில் 
கருத்து வேற்றுமை உண்டு . முதன் முதல் ஒரு எழுது 
கோலை ஒரு குழந்தை கையில் கொடுத்து விட்டால் , அவன் 
வளைத்து வளைத்துத்தான் கிறுக்க ஆரம்பிக்கின்றான் . சேர் 
கோடுகளாகவே கிறுக்குவது குழந்தையின் இயல்பில்லை. 
வினா:- 1. முதல் வகுப்பு மாணவர்க்கு எழுத்துக்களைக் 
கற்பிக்க எவ்விதப் பயிற்சிகள் அளிக்கலாம் ? 
5. நல்ல கையெழுத்தின் தகுதிகள் . 

எழுத்துக்களைத் தெளிவாகவும் அழகாகவும் விரை 
வாகவும் எழுதவேண்டும் . ஆகவே , ஈன்கு எழுதுவதில் 
தெளிவு , அழகு , விரைவு ஆகிய மூன்று திறமைகள் 
வேண்டும் . 

தெளிவு :- எழுத்தினுடைய அழகையும் விரைவை 
யும் காட்டிலும் தெளிவு மிக முக்கியம் , தெளிவின்றி எழுது 
வதால் பயனே இல்லை, தெளிவு இன்மை என்பது எழுத்து 


160 


எழுத்துப்பயிற்சி . 


இது தான் என்று அறிந்து கொள்ள முடியாமல் எழுதுவது , 
சங்கிலித் தொடர் போல, கூட்டி எழுதிச் செல்வது தெளி 
வைக் குறைக்கும் . 

ஆங்கிலம் போல் அல்லாமல் , தனித் 
தனியாய் முத்துக்கள் போல , எழுதிச் செல்வது தான் 
தமிழில் வழக்கம் , எழுத்துகட்கூடே உரிய இடம் விடுவ 
தும் , நிறுத்தற் குறிகள் ஏற்ற இடத்தில் இடுவதும் தெளி 
வக்குத் தேவை . 

அழகு : - எழுத்துக்கள் பெரிதும் சிறிதுமாயிராமல் 
ஒரே தாமாய் , மேல் விலங்கு , கீழ் விலங்கு , கொம்பு , கால் , 
மூக்கு முதலியவை விழுக்காட்டளவுப்படி (விகித அளவு ) 
அமைந்து விளங்குவதே அழகாகும் . 

1. ஆரம்பத்திலே அழகாக எழுதப் பழக்குவது 
அவசியம் . 

2. எழுத்துக்களுக் கூடே விடும் இடைவெளி 
அளவு , ஒரே அளவாய் இருத்தல் அழகூட்டும். 

3. சொல்லுக்கும் சொல்லுக்கும் ஊடே சற்று 
அதிக இடம் விடல் வேண்டும் . 

4. எழுத்துக்களின் , கோடுகளும் மிக மெல்லிய 
தாயும் கடித்ததாயும் இராமல் ஒரே அளவாக இருத்தல் 
வேண்டும் . 


5. அளவுக்கு மிஞ்சிய சுருள்களையும் திருகல்களை 
யும் தவிர்த்தல் நலம் . ஆனால் , மாணவர் , அழகுணர்ச்சி 
துண்டுவதால் , சில சிறிய வளைவுகளும் நெளிவுகளும் 
கொடுத்தெழுதுவர் . இதனை 

இதனை ஆசிரியர் தடை செய்தால் 
மாணவரின் இன்பமும் இயற்கையும் கெட நேரிடும் . 


எழுத்துப் பயிற்சி , 


161 


விரைவு : - வாழ்க்கையில் நம் நேரம் மிக அருமை 
யான தால் , குறித்த காலத்திற்குள் எதையும் விரைந்து 
எழுதப் பழகுவது இன்றியமையாதது . ஆனால் விரைவுக் 
காகத் தெளிவையும் அழகையும் விட்டு விடலாகாது . 

1. முதல் இரண்டு வகுப்புகளில் தெளிவாயும் 
அழகாயும் எழுதுவதில் கவனம் செலுத்தி , மூன்றாம் 
வகுப்பு முதல் விரைவாகவும் எழுதப் படிப்படியாய்ப் பயிற்றல் 
வேண்டும் . 2. சற்று வலப்புறமாகச் சாய்த்து எழுதிச் 
செல்வது விரைவைத் தரும் . 3. பார்த்து எழுதுதற் பயிற் 
சியைக் காட்டிலும் சொல்வதெழுதுதற் பயிற்சியானது 
விரைவாக எழுதத் துண்டும் . 4 . எல்லா மாணவரையும் 
ஒரு கால அளவிற்குள் , அதாவது சுமார் 5 நிமிடங்களுக் 
குள் எழுதச் சொல்லி , ஒவ்வொருவரும் எத்தனை வரிகள் 
அழகாகவும் தெளிவாகவும் எழுதுகிறார்கள் என்று பார்த்து 
மதிப்பெண்கள் கொடுக்கலாம் . இத்தகைய விரைவுச் 
சோதனைகள் அடிக்கடி நடத்தி , ஒரு பேரேட்டில் குறித்து 
வரலாம் , மூன்றாம் வகுப்பில் ஒரு நிமிஷத்திற்கு 35 
40 எழுத்துக்கள் வரையிலும் நான்காம் வகுப்பில் 50 - 60 
எழுத்துக்கள் வரையிலும் எழுதலாம் என்று 
டிருக்கின்றனர் . மேல் வகுப்பு மாணவர் நிமிஷத்திற்கு 100 
எழுத்துக்கள் வரை எழுதலாம் . 

5. விரைவாக எழுதுவதற்கு , பேனாவை பிடிக்கும் 
விதமும் , உட்காரும் நிலையும் , ஒளியின் அளவும் , ஒளி வரும் 
திசையும் , காகிதத்தின் தன்மையும் உதவி புரியும் . 
வினா : - நல்ல கை எழுத்தின் தகுதிகள் எவை ? அவற் 
றைப் பெற உம்முடைய மாணவரை எவ்வாறு பயிற்று 
வீர்கள் ? 


35 முதல் 


கணக்கிட் 


162 


எழுத்துப் பயிற்சி , 


6. கையெழுத்துத் திருந்துவதற்குப் 

பயிற்சிகள் 
1. பார்த்தெழுது தல், 2. அச்செழுதுதல் , 3. சொல்வ 
தெழுதுதல் , 4. தானே எழுதுதல் ஆகிய பயிற்சிகளால் 
கை எழுத்துத் திருந்தும் . 

1. பார்த் தெழுதுதல் என்பது அச்சுப் புத்தகத்தை 
அல்லது ஆசிரியர் எழுதியதைப் பார்த்தெழுதுவதேயாகும் . 
இப்பயிற்சி தருங்கால் , ஆசிரியர் கவனிக்க வேண்டிய 
குறிப்புகள் , 

1. வகுப்புக்குத் தகுந்தாற்போல் சில வரிகளை 
நாள்தோறும் பார்த்தெழுதப் பழக்கலாம் . 

2. கீழ் வகுப்புகளில் சுமார் 10 நிமிடங்கட்கு 
மேல் இப்பயிற்சி தாலாகாது . 

3. எழுதியவற்றை ஆசிரியர் திருத்தாது விடல் 
பெரும் தீமை பயக்கும் . 

4. மாணவரை அருகில் வைத்துத் திருத்துவது 


சிறந்தது . 


5. ஆரம்ப வகுப்பில் எழுத்துக்கள் சற்று பெரி 
தாயும் , மேல் வகுப்புகளில் எழுத்துக்கள் சிறி தாயும் இருத் 
தல் நலம் . 

6. தொடக்க வகுப்புகளில் மின்னட்டை முத 
லியவைகளையும் மேல் வகுப்புகளில் புத்தகத்தையும் பார்த் 
தெழுதப் பழக்கலாம் . 

இப் பயிற்சியால் மாணவர் அடையும் பயன்களையும் 
திறன்களையும் இனிக் காண்போம் . 

( அ ) பார்த்தெழுதுதல் மூலம் எழுத்துருவங்கள் 
மாணவர் மனதில் பதிகின்றன . இது வாசிப்புக்குதவும் . 


எழுத்துப் பயிற்சி , 


163 


மானது . 


மௌன வாசிப்புப் பழக்கம் ஏற்படுகிறது . 
( இ ) எழுத்துப் பிழையின்றி எழுத , மாணவர் 
பயிற்சி பெறுகின்றனர். 

( ஈ ) இடங்களுக்கு ஏற்ற நிறுத்துக் குறிகளை இட 
வும் மாணவர் பயிற்சி பெறுகின்றனர் . 

( உ ) நல்ல வாக்கிய அமைப்பு முறைகள் , வாக்கி 
யத்தில் ஏற்ற இடத்தில் சொற்களை வழங்குதல் முதலிய 
இலக்கணங்களையும் நன்கு கற்றுக் கொள்வர் . 

( ஊ ) எழுதும் போது விஷயத்தைப் பற்றிய தெளி 
வான திட்டமான அறிவுண்டாகப் பெறுவர் . இவை எழுத் 
துப் பயிற்சி மூலம் மாணவர் பெறுகின்ற நன்மைகளாகும் . 

2. சொல்வதெழுதல் :- பார் த்தெழுதும் பயிற்சி 
யைக் காட்டிலும் சொல்வதெழுதல் பயிற்சி சற்று கடின 

ஆசிரியர் சொல்வதைக் கூர்ந்து கவனித்துக் 
கேட்டு , ஞாபகத்தில் வைத்து எழுதவேண்டும் . 

1. ஆகவே இப் பயிற்சி மூலம் , மாணவர் கர்ர்து 
கவனிக்கும் திறமையை வளர்க்கின்றனர் . கேள்வி ஞானம் 
பெறும் வழியிலே பயிற்சி பெறுகின்றனர் . 

2. கேட்ட விஷயத்தை ஞாபகத்தில் வைக்க 
வேண்டுமானால் , பொருளை அறிய வேண்டும் . ஆகவே கிர 
கிக்கும் திறமையிலே வளர்கின்றனர் . 

3. பார்த்தெழுதுவதில் சொற்கள் கண் முன்னால் 
இருக்கும் . ஆனால் , சொல்வதெழுதுவதில் எழுத்துக்களை 
ஞர்பகத்திலிருந்து எழுதுகின்றனர் . ஒவ்வொரு சொல்லி 
லும் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் எதன் பின்னே 
எது வருகிறது , என மனத்திலே கண்டறிந்து எழுது 
கின்றனர் , இவ்வாறு எழுத்துக் கூட்டப் பயிற்சி பெறு 
கின்றனர் . 


164 


எழுத்துப் பயிற்சி . 


சொன்ன 


4. வாக்கியத்தின் பொருள் நோக்கி , தாமே , 
நிறுத்தக் குறிகள் இடப் பழகுகின்றனர். 

5. எழுத்துக்களின் உச்சரிப்பு வேறுபாடுகளை 
அறிந்தால் தான் பிழையின்றி எழுத முடியும் . 

6. மாணவர் எழுதுவதற்காக , ஆசிரியர் ஒருமுறை 

வாக்கியப் பகுதியை மீண்டும் கூறலாகாது . 
ஆசிரியர் சொல்லிச் செல்லும் வேகத்திற்கு மாணவரும் 
எழுதிச் செல்ல வேண்டுமா தலால் , விரைவாக எழுதத் 
துண்டப்படுகின்றனர் . 

3. அச்சு எழுதுதல் : - ( Copy writing ) 

1. மூன்றாம் வகுப்பிலிருந்து அச்சு எழுதுதல் 
பயிற்சியை ஆரம்பிக்கலாம் . மூன்றாம் வகுப்பில் ஆசிரியர் 
எழுதிக் காட்டும் வாக்கியங்களை எழுதுதல் நலம் ; ஆசிரியர் 
எழுதும் போது அவரது கை அசைவு , எழுத்தை ஆரம் 
பிக்கும் இடம் , எழுத்தை எழுதிப் போகும் போக்கு 
முதலியவற்றை சேரில் கவனிக்குமாறு மாணவரைத் துண்ட 
வேண்டும் . 

2. அச்சு எழுது தல்புத்தகத்தில் , அடி வரியி 
லிருந்து எழுதிச் சென்றால் , ஒவ்வொரு வரியையும் எழுதும் 
போதும் அச்சிலுள்ள, மாதிரி வாக்கியத்தையே பார்த்து 
எழுத நேரிடும் . ஆனால் மேல் வரியிலிருந்து கீழ்வரிகட்கு 
எழுதி வந்தால் , மாணவன் , தான் எழுதிய கை எழுத் 
தையே அடுத்தடுத்த வரிகளில் பார்த்து எழுத நேரிடும் . 
ஆதலால் கீழ் வரியிலிருந்து எழுதிச் செல்வது நல்லது . 

3. எழுத்துக்களின் தரம் , உரிய வடிவம் , விழுக் 
காட்டளவு, ( விகித அளவு ) ஊடே இடம் விடல் , முதலிய 
வற்றைக் கவனிக்கச் செய்ய வேண்டும். 


எழுத்துப் பயிற்சி , 


165 


கூறுக . 


வினா : - 1. பாஷை பயிலுவதில் எழுத்துப் பயிற்சிகள் 
செய்யும் உதவிகள் யாவை ? 

( Ele. 51 ) 
2. எழுத்துப் பயிற்சியில் நான்கு இனங்களைக் 

அவற்றுள் ஒன்றை ஐந்தாம் வகுப்புக்கு எப்படி 
உபயோகிப்பீர் என்பதைத் தெளிவு படுத்துக. ( Sec . 49) 
7. எழுத்துப் பிழைக் காரணமும் 

நீக்கலும் . 
1. சொற்களிலே , எழுத்தை விட்டு விடுவது , 
( வாழைப்பம்) 

2. ஓர் எழுத்துக்கு பதில் வேறு எழுத்தை எழு 
துவது , ( பூணைவாள் நீலம் ) 

3. குறிலுக்கு நெடிலும் , நெடிலுக்குக் குறிலும் 
எழுதுவது (மட்டுக்கு இரண்டு கோம்பு ) 

4. உரிய இடம் விடாமல் சொற்களைப் பிரித்து 
எழுதுவது , ( சாப்பா ஓம்போ டப்ப டும் ) 

5. வரியின் ஆரம்பத்தில் புள்ளி எழுத்துக்களை 
எழுதுதல் . உதாரணம் : 
க்கடவுளைக் காலையில் துதி. 

6. சொற்களினூடே சந்தி எழுத்துக்களை விட்டு 
விடுதல் (கீரை கறி ) முதலியவை மாணவர் எழுதும் போது 
நேரிடும் எழுத்துப் பிழைகளாகும் . இவற்றிற்குப் பல கார 
ணங்கள் உள்ளன . அவையாவன , முறையாக வாசிக்கவும் 
எழுதவும் பயிற்சிகள் பெறாமையும் , கவனக் குறைவும் , சில 
எழுத்துக்களை ஒழுங்காய் 

ஒழுங்காய் உச்சரிக்கத் தெரியாமையும் , 
எழுத்துருவங்கள் மனதில் தெளிவாய்ப் பதியாமையும் 
ஆகும் . இனி பிழைகளை நீக்கும் வழிகளைக் காண்போம் . 


166 


எழுத்துப் பயிற்சி , 


1. முறையான வாசிப்புப் பயிற்சி :- அடிக்கடி 
வாசிப்புப் பயிற்சி முறைப்பட அளிக்கா ததால் , எழுத்து . 
வடிவங்கள் மனதில் பதிவதில்லை . சொற்களைக் கற்கும் 
தோறும் புதிய எழுத்துக்கள் மனதில் பதியுமாறு கற்பிக்க 
வேண்டும் . எழுத்துக் கூட்டிப் படிக்கும் பயிற்சியும் தால் 
வேண்டும் . மாணவர் எழுத்துக் கூட்டுங்கால் , எழுத்துக் 
களின் ஒலிச்சேர்க்கையை உணருவார் . பன்முறை , சொற் 
களைக் கண்ணால் பார்ப்பதால் , சொல்லின் முழு வடிவம் 
மனதில் பதியும் . ஆகவே வாசிப்புப் பயிற்சியானது பிழையற 
எழுதத் துணைபுரியும் . 

2. எழுத்துப் பயிற்சிகள் :- அடிக்கடி பார்த்தெழு 
துதல் , சொல்வதெழுதுதல் முதலிய பயிற்சிகள் தந்து திருத் 
துவதால் ஏற்படும் நலன்களைப் பற்றி முன்னரே படித் 
துள்ளோம் . 
3 . 

கவனக் குறைவு நீக்கல் : 
படிப்பது போல் பார்வை பாடத்தைத் தேடும்- ஆனால் 
பல்வேறு நினைவுகள் மனத்திலே ஓடும் . 

மாணவர் படிக்கும் போதும் எழுதும் போதும் 
பிற சிந்தனைகள் மனத்திலே ஓடும் . எழுதியவற்றை ஆசிரியர் 
அவசியம் திருத்த வேண்டும் . ஆசிரியர் திருத்துவார் என்று 
திட்டமாய் மாணவர் அறிந்திருந்தால் கவனம் செலுத்தி 
எழுதுவர் . ஆசிரியர் திருத்தி , பிழையற எழுதும் மாண 
வர்க்கு மதிப்பெண்கள் தந்தும் புகழ்ந்தும் உற்சாகமூட்டல் 
வேண்டும் . 

4. நல்ல ஒலிப்பு :- பிழைபட உச்சரிக்கும் பிள்ளை 
கள் பிழைபட எழுதுவார்கள் . அவல் பலம் தின்றால் ” 
என்று சொல்லுபவன் , அவ்வாறே எழுதுவான் . 


எழுத்துப் பயிற்சி , 


167 


5 . 


கடின சொற்களை நன்றாய்ப் படிக்கவும் எழுத 
வும் பயிற்சி தால் வேண்டும் . கடின சொற்களுக்கென்று 
ஒரு தனி ஏடு வைத்துக் கொள்ளலாம் . அதில் ர, ற ; 
( அரம் ; அறம் ) ன , ண ( மனம் ; மணம் ) குறில் நெடில் (படம் 
பாடம் ) முதலிய எழுத்து வேறுபாட்டுச் சொற்களை அகராதி 
போல எழுதிவரல் மிகுந்த பயன் தரும் , 
6 . 

அடிக்கடி பிழையாக எழுதும் சொற்களையும் 
அந்தப் பிரதேசத்தில் வழங்கும் கொச்சை மொழிகளையும் 
சரியாகப் பெரிய எழுத்தில் எழுதி வகுப்பில் தொங்க 
விடலாம் . 

7. அகராதி பார்த்தல் : எழுத்துக்களைப் பற்றி 
ஐயம் ஏற்படுங்கால் ஆசிரியரைக் கேட்டோ , அகராதியைப் 
பார்த்தோ அறியப் பழக்கல் நலம் 

இலக்கண விதி அறிவு கொண்டு பிழை நீக்கும் 
வழிகளையும் கற்பித்தல் வேண்டும் . சில உதாரணம் : 

( 1 ) னன்கு -ான்கு . மொழிக்கு முதலில் ன 
வராது . 

( ii ) பயிற்ச்சி = பயிற்சி , வல்லின மெய் இரண்டு 
சேர்ந்து வரா . 

(iii ) பற்றி = பன்றி . றகரத்தின் முன் ந் வராது . 
இன எழுத்தாகிய ன் வரும் . 

(iv ) சிலவு = செலவு . கையிலிருந்து செல்வது 
செலவு . இவ்வாறு அடிச் சொற்கள் ( Root ) மூலம் பல 
சொற்பிழை அகற்றலாம் . குடைவாக இருப்பதால் குடை 
எனப் பெயர் பெற்றது . கொடுப்பது கொடை . சுவற்றில் 
இவ்வாறு எழுதுவது பிழை . சுவர் என்பதே அடிச்சொல் , 
சுவர் --- இல் = சுவரில் . 


8 . 


168 


எழுத்துப் பயிற்சி , 


( v ) பயிற் = பயிர் . அரசற் = அரசர் . 
தவிற் = தவிர் , சொல்லீற்றில் வல்லின ற்- ஒரு போதும் 
வராது . சொற்களை ஒன்றோடொன்று சேர்த்து எழுதுங் 
கால் முதற் சொல்லின் இறுதியில் வரும் , 

( vi ) யிலை இலை. வீரம் -ஈரம் . பெருது - 
எருது . யேனம் = ஏனம் . யி , யீ , யெ , யே - என்னும் 
எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரர் . சொற்களை ஒன் 
றோடொன்று சேர்த்தெழுதுங்கால் முதலில் வரும் . 

( vii) பிறாமணன் = பிராமணன். அபராதம் -= 
அபராதம் . நாமன் ராமன் , வடசொல் , திசைச் சொற் 
களில் றகரம் ஒருபோதும் வாலாகாது ; சகரமே வரும். 


9. வாய் மொழிக் கட்டுசை: - கட்டுரைகள் , கதை 
கள் எழுது தற்கு முன் பிழைபடக் கூடிய சொற்களைக் கரும் 
பலகையில் முன்னரே எழுதிக் கவனிக்கச் செய்தல் நலம் . 
முறைப்பட வாய்மொழிக் கட்டுரையை நடத்தினால் , எழுத் 
துக் கட்டுரையில் பிழைகள் அதிகம் நேரிடா , 


வினா: - மோசமான எழுத்துப் பிழைகள் சாதாரணமாய் 
எக்காரணங்களால் உண்டாகின்றன ? அவற்றைத் தவிர்க்க 
என்ன செய்வீர் ? 

( Sec . 43.) 


IX . கட்டுரைப் பயிற்சி . 


1. கட்டுரைப் பயிற்சியின் அவசியம் . 


பொது 


கட்டுரை என்பது கருத்துக்களைச் சேகரித்து , 
கோவையாகக் கட்டியுரைப்பதாகும் . கட்டுரையைப் 
பேசியோ அல்லது எழுதியோ வெளியிடலாம் . பேசி 
வெளியிடுவது வாய்மொழிக் கட்டுரை எனப்படும் . எழுதி 
வெளியிடுவது எழுத்துக் கட்டுரை எனப்படும் . 
வாகக் கட்டுரை என்பது எழுத்துக் கட்டுரையைத் தான் 
குறிக்கின்றது . மொழித் திறமையினை அளக்கக் கட்டுரை 
சிறந்த கருவி , வாழ்க்கையிலே இது பலவிதத்தில் பயன் 
படுகிறது . 

1. கருத்துக்களை அழகாக எழுதி வைப்பதால் பல 
கால 
லத்தவருக்கும் பயன்படு 

படும் . துரத்திலுள்ளவர்களும் 
படித்தறிந்து கொள்வார்கள் . 

எழுதி வைக்காவிடில் பண் 
டைய இலக்கியச் செல்வங்கள் நமக்கு எப்படிக் கிடைத் 
திருக்கும் ? விஞ்ஞான நுட்பங்களைப் பல சாட்டினர் எவ் 
வாறு அறிந்திருக்க முடியும் ? வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங் 
களில் நாம் கருத்துக்களை எழுதியே வெளியிட வேண்டிய 
திருக்கிறது . கடிதங்களும் விண்ணப்பங்களும் வழக்கு 
களும் நாடகங்களும் உரையாடல்களும் கதைகளும் வரலாறு 
களும் எழுதி வெளியிடுவதால் , பல்வேறு கருத்துக்கள் 
மக்களிடையே பரவுகின்றன . 


170 


கட்டுரைப் பயிற்சி , 


2. கட்டுரைப் பயிற்சியின் நோக்கமும் 

பயனும் . 
1. எண்ணங்களையும் கருத்துக்களையும் தாமாகவே 
வெளியிடும் திறமையை மாணவர்க்கு உண்டாக்குகின்றோம் . 

2. தகுந்த , சிறந்த சொற்களை உபயோகிக்கப் 
பயிற்சி தருகின்றோம் . 

3. மாணவர் தமக்கென ஒரு சொந்த நடையை 
உருவாக்கப் பயிற்சி பெறுகின்றனர் . 

4. கருத்துக்களை வரிசைப் படுத்தி ஒழுங்காக 
வெளியிடக் கற்றுக் கொள்கின்றனர் . 

5. எடுத்த பொருளைவிட்டு விலகாமல் , தொடுத்துக் 
கூறிச் செல்ல மாணவரைப் பழக்குகின்றோம் . 

6. குறித்த காலத்திற்குள் , குமித்த அளவில் 
ருத்தை வெளியீடும் 

கட்டுப்பாட்டுணர்ச்சியை யூட்டு 
கின்றோம் . 

7. பிழையின்றி , இலக்கண வரம்பிற்குட்பட்டு எழு 
தப் பழக்குகின்றோம் . 

8. பிற்கால வாழ்க்கையிலே பத்திரிகை நடத்தவும் , 
நூற்கள் வெளியிடவும் கடிதங்கள் விண்ணப்பங்கள் எழுத 
வும் வேண்டிய திறமையை உண்டு பண்ணுகிறோம் . 

9 . சிலர் நன்றாகப் பேசுவர் ; படிப்பர் ; ஆனால் 
நன்றாக எழுதமாட்டார் . பேசு தல் , படித்தல் , எழுதுதல் 
ஆகிய முத்திறமைகளையும் பெற்றோரே மொழித் திறமை 
முழுதுறப் பெற்றோராவர் . ஆகையால் எழுதும் திற 
மையை மாணவர்க்குண்டாக்குவது மிக அவசியம் . 


கட்டுரைப் பயிற்சி , 


171 


10. படிக்குந்தோறும் ஒருவர்க்குப் பரந்த அறிவு 
ஏற்படும் . பேசிப் பழகுவதால் விரைவாகப் பொருளை 
எடுத்துக் கூறும் திறமையைப் பெறுவார் ; ஒரு பொருளை 
எழுதும் போது தான் தெளிவாகவும் திட்டமாகவும் அப் 
பொருள் மனத்திலே, பதிகின்றது . 

படிக்குர் தோறும் பரந்த அறிவும் 
விளம்பத் தோறும் விரைவும் விறலும் 
எழுதுந் தோறும் தெளிவும் திடமும் 
முழுதும் பெற்று மொழித்தேர் வுறலாம் . 

3. வாய் மொழிக் கட்டுரை . 

ஆசிரியரும் மாணவரும் பேசுதல் , உரையாடல் , 
வினா விடை கூறல் , ஆகியவையே வாய் மொழிக் கட்டுரை 
யாகும் . பேச்சுப் பயிற்சியைத் தனிப் பாடமாக நடத்த 
வேண்டியதில்லை என்று பழைய கல் விமுறையில் கருதினர் ; 
இது தவறு . எழுதுதல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு 
முக்கியம் பேசுதல் , ஆதலால் இதனை ஒரு தனிப்பாடமாக 
மிகுந்த கவனம் செலுத்திக் கற்பிக்க வேண்டும் . பேசும் 
போது ஏனோ , தானோ என்று பிழைபடக் கொச்சை மொழி 
களை இட்டுப் பேசும் பழக்கத்தை அகற்ற வேண்டும் . சிலர் 
பேச்சு நடை வேறாகவும் எழுத்துநடை வேறாகவும் இருத்தல் 
வேண்டும் என்று கருதுவர் ; இதுவும் முற்றிலும் கொள்ளத் 
தகுந்த கொள்கையன்று . 

எழுதுவது போல பேசவும் , பேசுவது போல எழுத 
வம் பயிலுவதே நல்லது . பலரும் பலவாறு பிழைபடப் 
பேசுவது போலவே எழுதவும் ஆரம்பித்து விட்டால் , ஒரு 
புது பாஷையே உற்பத்தியாகிவிடும் . புது பாஷை நமக்கு 


172 


கட்டுரைப் பயிற்சி , 


வேண்டாம் . எனவே நல்ல முறையில் வாய் மொழிக் 
கட்டுரைப் பயிற்சி அளிப்பதால் கீழ்க்கண்ட நலன்களையும் 
பலன்களையும் பெறலாம் . 

1. சொற்பொழிவுத் திறமையை வளர்க்க , வாய் 
மொழிக் கட்டுரை பெரிதும் பயன்படும் . 

2. உச்சரிப்பைத் திருத்த உதவும் . 

3. கட்டுரைக்கு வேண்டிய கருத்துக்களை வினாவி 
யும் உரையாடியும் உரைத்தும் சேகரித்து வகைப்படுத்தலாம் . 

4. கருத்துப் பிழைகளையும் சொல் பிழைகளையும் 
ஆங்காங்கு இலகுவில் திருத்தி விட்டால் , எழுத்துக் கட்டுரை 
யில் பிழைகள் அதிகம் நேரிடா . 

5. சொற்பொழிவாற்றும் திறமையை வளர்க்கலாம் 
6. மாணவரின் அச்சம் கூச்சம் அகற்றலாம் . 
7. மாணவரது சிந்திக்கும் ஆற்றலைத் தூண்டலாம் , 

மேற்கண்ட நன்மைகள் விளைவதால் எழுத்துக் 
கட்டுரைக்கு முற்பயிற்சியாக வாய் மொழிக் கட்டுரையை 
நடத்தலாம் . மேலும் இதனைத் தனியாகவே நடத்துவதும் 
நலம் தரும் , உரையாடல் , கதைகூறல் , சிறு சொற்பொழிவு 
களையும் படங்களை பற்றியும் பேசு தல் , சிறு நிகழ்ச்சிகளைப் 
பற்றிப் பேசுதல் முதலிய பயிற்சிகளை வாய்மொழிக் கட்டுரை 
யாக நடத்து தல் நலம் தரும் . 
வினா - எழுத்துக் கட்டுரைக்கு முன் என் வாய் மொழிக் 
கட்டுரை நடத்தப்பட வேண்டும் ? ஐந்தாம் வகுப்புக் கேற்ற 
ஒரு கட்டுரைப் பொருளைத் தேர்ந்தெடுத்து அதைத் தழுவிய 
வாய் மொழிப் பயிற்சி நடத்த என்ன திட்டம் போடுவீர் 
எனக் காட்டுகள் 

( Sec . 45 


கட்டுரைப் பயிற்சி , 


173 


4. கீழ் வகுப்புகளில் எழுத்து வேலை . 

கீழ் வகுப்புகளில் சிறு வாக்கியங்களை அமைக்கப் 
பழக்க வேண்டும் . 

ஒரு பொருளைப்பற்றி ஓரிரு வாக்கி 
யங்கள் கூறத் தூண்டலாம் . மேல் வகுப்பில் நீண்ட 
கட்டுரைகள் எழுதுவதற்கு வேண்டிய திறமையை கீழ் 
வகுப்பிலிருந்து , படிப்படியாக வளர்த்து வர 

முயல 
வேண்டும் . சொற்றொடர் ஆக்கப் பயிற்சிகள் இதற்கு 
ஏற்றவை . வாக்கியங்களை அமைக்கவும் , சொற்களை உபயோ 
கிக்கவும் தரும் பயிற்சிகளே சொற்றொடர் ஆக்கப்பயிற்சிகள். 
வினாக்கட்கு ஒன்றிரண்டு வாக்கியங்களில் விடை கூறல் , 
வாக்கியங்களில் காலி இடங்களை நிரப்பல் , வாக்கியங்களை 
இணைத்தல் , முறை மாறியுள்ள வாக்கியத்தைச் சரியாக 
அமைத்தல் முதலியவை சிறு வகுப்புகட்கு ஏற்ற பயிற்சி 
களாகும் . கருத்தைத் தூண்டும் படங்களைக் காட்டினால் , 
சிறுவர் தாமே அவற்றைப்பற்றிச் சிறிது பேச ஆரம்பிப்பார் . 
தாங்கள் விரும்பிக் கண்ட அல்லது அனுபவித்த காட்சி 
களையும் நிகழ்ச்சிகளையும் பற்றி , சில வாக்கியங்கள் கூறவும் 
எழுதவும் வாய்ப்பளிக்கலாம் . வாக்கிய அமைப்புகள் பற்றிய 
பயிற்சிகளைத் தருவது சிறந்தது . 

4 , 5 வகுப்புகளில் , வாக்கியங்களிலே ஒருமையைப் 
பன்மையாகவும் , உடன்பாட்டை எதிர்மறையாகவும் ,வினாவை 
விடையாகவும் , தன்மையை முன்னிலையாகவும் மாற்றலாம் 
இவற்றிற்கு மாறாக மாற்றவும் பயிற்சிகள் அளிப்பதால் 
மொழித்தேர்ச்சியுண்டாகும் . நிறுத்தற் குறிகளைச் சரியாக 
வழங்கல் , எழுவாயையும் பயனிலையையும் ஏற்பப் பொருத் 
தல் , திணை , பால் , எண் , இடம் , காலம் , வேற்றுமை பற்றிய 
இலக்கணக் குறிப்புகள் தருதல் முதலிய பயிற்சிகள் மொழித் 
திறமையை வளர்க்க உதவும் . 


174 


கட்டுரைப் பயிற்சி , 


5. கட்டுரை எழுதுந் திறனை வளர்த்தல். 

மாணவர் கட்டுரை எழுதும் திறனை மூன்று விதமாகப் 
பிரிக்கலாம் . 

1. ஆசிரியரின் உதவி மூலமே எழுது தல் . 
2. உதவி மூலமாயும் தாமாகவும் எழுதுதல் , 
3. பிற உதவி , இன்றித் தாமாகவே எழுதுதல் 

, 
1. மூன்று நான்காம் வகுப்புகளில் தாங்கள் 
படித்த பாடங்களைத் திருப்பி எழுதலாம் ; அவற்றைப் 
படித்த நடையிலே எழுதலாம் . ஏனெனில் தாமாகவே 
வர்ணிக்கவோ, விவரிக்கவோ சிறுவரால் இயலாது . கற்ற 
அல்லது கேட்ட கதைகளை, அதே நடையில் திரும்பக் 
கூறலாம் . இவை தவிர , படங்களுக்கடியில் ஓரிரு வாக்கியங் 
கள் தாமாகவும் எழுதலாம் . சொந்த அனுபவங்களைப் 
பற்றிச் சுருக்கமாய் இயலுமளவில் எழுத முயலலாம் . 
சுருக்கமான கடிதங்கள் எழுதவும் முயலலாம் . 


2 . மேல் வகுப்புக்குச் செல்லச் செல்ல , ஆசிரியர் 
உதவியைச் சிறிது சிறிதாய்க் குறைத்து , மாணவர் தாமாகவே 
எழுதும் திறனை உண்டாக்க வேண்டும் . ஐந்தாம் வகுப்பி 
லிருந்து ஒழுங்கான திட்டம் வகுத்துக் கொண்டு , சிறிய 
கட்டுரைகள் படிப்படியாய் எழுதப் பயிற்சி தால் நலம் 
மேல் வகுப்புகட்கு அரசியலார் பாடத் திட்டத்தில் கண்ட 
சில பயிற்சிகள் : 


1. சமூகச் சார்பாகவும் , வாணிபச் சார்பாகவும் 
நீண்ட கடிதங்கள் எழுதுதல் . (விளம்பரங்கள் , அழைப்புக் 
கடிதங்கள் , மன்னிப்புக் கடிதங்கள் ) 


கட்டுரைப் பயிற்சி . 


175 


2. தனிப்படங்கள் , தொடர்படங்கள் , வரிப்படங் 
கள் இவற்றின் பொருளை உணர்ந்து விளக்கல் . 

3 . கதைகளை 

நாடக வடிவில் அமைத்தல் , சம் 
பாஷணை வடிவில் அமைத்தல் , 

4. ஒரே கதையை அல்லது நிகழ்ச்சியைச் சந்தர்ப்ப 
வேறுபாட்டிற்கேற்ப வெவ்வேறு விதமாய்ச் சொல்லல் : 
( உ - ம் ) ஒரு மோட்டார் விபத்தை மோட்டார் ஓட்டி சொல் 
லலாம் ; நிகழ்ச்சியைக் கண்டவன் சொல்லலாம் ; விசாரித்த 
நீதிபதி சொல்லலாம் . இவ்வாறு வெவ்வேறு ஆட்கள் 
கூறுவது போலக் கூறலாம் . 

5. கதைக் குறிப்பைக் கொண்டு விவரித்தல் , 
6. குறைக் கதையைப் பூர்த்தி செய்தல் . 
7. பள்ளிக்கூடப் பத்திரிகை நடத்தல் , 

8. செய்த ஆராய்ச்சிச் சோதனைகள் , சுய நோக்க 
முறை வேலைத் திட்டங்கள் , பிரயாணங்கள் முதலியவற்றை 
விளக்கப் படங்களுடன் விவரித்தல் . 

9. சுருக்கத்தைப் பெருக்கி எழுதுதல் . 

10. வாசித்தவற்றை அல்லது சொற்பொழிவுகளைக் 
கேட்டுக் குறிப்பெடுத்தல் . 

11. விரித்து எழுதியதைச் சுருக்கமாக எழுதுதல் . 
வினா : - 1. ஐந்தாம் வகுப்புக்குக் கட்டுரை எழுதும் 
பயிற்சிக்காக எவ்வெவ்வித விஷயங்களைக் கொடுப்பீர் ? 

ஓவ 
வொரு வகைக்கும் ஒரு உதாரணம் தருக . 

Ele , 45 
( கடிதம் எழுதல் , சுருக்கம் , எழுதல் , சம்பாஷணை அமைத் 
தல் , வருணனை எழுதுதல் . ) 

2. இரண்டாவது மூன்றாவது படிவங்களில் எத் 
தகைய கட்டுரைகளை எழுதும்படி பயிற்சி செய்தல் மிகவும் 
ஏற்ற தாகும் ? குறிப்பிட்ட ஒரு விஷய சம்பந்தமாய் மாண 
வர் பயன் பெறுமாறு எத்தகைய குறிப்புகளை அளிப்பீர் ? 

Sec . 44 


176 


கட்டுரைப் பயிற்சி , 


6. கடிதங்கள் எழுதுதல் . 


முதல் நான்கு வருஷங்களில் மாணவர்க்கு சொல் , 
வாக்கிய அமைப்பு முறைகளைப் பற்றிய பயிற்சிகள் அளிக்கப் 
படுகின்றன. இவை யாவும் கட்டுரை எழுதுவதற்கு மிகவும் 
உதவும் . நான்காம் வகுப்பிலே கடிதக் கட்டுரை எழுதத் 
தொடங்க வேண்டுமென அரசியலார் பாடத் திட்டம் குறிக் 
கின்றது . ஐந்தாம் வகுப்பில் சற்று கடினமான, நீளமான 
கடிதங்கள் எழுதப் பயிற்சிகள் தரலாம் . வேறு வகைக் 
கட்டுரைகளையும் முறையாக் எழுத இவ் வகுப்பிலிருந்து தான் 
பயிற்சிதரல் வேண்டும் . 

கடிதங்கள் பல வகைப்படும் . - நண்பர் , உறவினர்க்கு 
எழுதும் சொந்தக் கடிதங்கள் , அழைப்புக் கடிதங்கள் 
வேண்டுகோள்கள் நிறைந்த விண்ணப்பங்கள் , முறையீடுகள் 
நிறைந்த மனுக்கள் , காரியங்கள் செய்யத் தவறியதற்காக 
மன்னிப்பைக் கோரி எழுதும் மன்னிப்புக் கடிதங்கள் , 
வாணிகச் சார்பான கடிதங்கள் ஆகிய பலவகைக் கடிதங் 
களையும் எழுதும் பயிற்சி நான்காம் வகுப்பு முதல் , மாணவர் 
தகுதிக் கேற்பத் தந்துவால் வாழ்க்கைக்குப் பெரிதும் 
பயன்படும் . 


கட்டுரைப் பயிற்சி வாழ்க்கையில் சிலர்க்குச் சில 
காலத்தில் தான் பயன்படுகிறது . ஆனால் கடிதங்கள் அனை 
வர்க்கும் அன்றாட வாழ்க்கையில் அதிகம் பயன் 

படுகிறது . 
ஆதலால் ஆரம்பப் பள்ளியிலே கடி தப்பயிற்சி மிக முக்கியம் , 
அநேக கட்டுரைகளைக் கடித ரூபமாகவே எழுதப் பழக்க 
லாம் . இம்முறையிலே பயிற்சி தருவது இன்பமாகவும் 


கட்டுரைப் பயிற்சி , 


177 


வும் இருக்கும். உதாரணமாக , தாங்கள் கல்வியுலாச் சென்று 
கண்ட காட்சியை வர்ணனையாக எழுதுவதைக் காட்டிலும் 
அதைப் பற்றி ஓர் உறவினர்க்குக் கடிதமாக எழுதுவது 
மிக்க இன்பர் தரும் . 

கடிதம் எழுதக் கற்பித்தல் . 
( i ) மாதிரிக் கடிதங்களைக் காட்டுக . 
(ii) கடிதத்தின் பாகங்களை வினாக்கள் மூலம் முதலில் 

விளக்குக , 
1. இருப்பிடமும் தேதியும் எங்கெழுத வேண்டும் ? 
2 . அழைப்பு முறைகள் எவை ? 

ஆரம்பத்தில் 
வணக்கமா அல்லது ஆசியா கூறுவது ? 

3. கடிதத்தை எவ்வாறு பிரிக்கலாம் ? 
4. கடிதத்தின் முடிவு எவ்வாறு எழுத வேண்டும் ? 
5. கடிதத்தின் முடிவில் கை எழுத்திடுவது எங்கே ? 

6 , முகவரியில் (விலாசம் ) எழுத வேண்டியவற்றை 
எவ்வரிசையில் எழுதுவது ? ( பேர் , தொழில் , வீட்டு எண் , 
தெரு , ஊர், தாலுகா , ( கூற்றகம் ) சில்லா ( கோட்டகம் ) 
மாகாணம் , தேசம் என்னும் முறையில் எழுதுவது வசதி . ) 

(ii ) கடிதத்தின் உள்ளடக்கப் பொருளை வினாவிடை 
முறையைப் பின்பற்றி முதற்கண் விளக்குக , 2. பின் 
அவற்றை வரிசைப்படுத்தி , பத்தி பத்தியாகப் பிரித்து எழுத 
வழிகாட்டுக. 3. உள்ளடக்கப் பொருளைக் கரும்பலகையில் 
சுருக்கக் குறிப்பாக எழுதிக் காட்டித் துணை செய்க . 4. கீழ் 
வகுப்பிலே இவ்வாறு ஆசிரியரின் உதவிகொண்டும் கொள்ளா 
மலும் மாணவர் எழுதலாம் ; மேல் வகுப்பிலே உதவியின் 
றியே எழுதலாம் . 


178 


கட்டுரைப் பயிற்சி , 


( iv ) கடிதத்தின் நடை : - பொருளுக்கும் கடிதத்தைப் 
பெறும் ஆளுக்கும் பொருந்துமாறு தடையை அமைக்க 
வேண்டும் . பொதுவாக கடிதங்கள் இயற்கையாகப் பேசும் 
நடையிலே பிழையற எழுது தல் இனிது . 
வினா : - 1. ஐந்தாம் வகுப்புக்கு ஏதாவதொரு விஷயத் 
தைப் பற்றிக் கடிதம் எழுதுவதில் ஒரு அப்பியாசம் கொடுக் 
கும்போது மாணவர்க்கு நீர் அளிக்கும் போதனாக் குறிப்பு 
* களை எடுத்துக் கூறுக 

( Ele . 44 ) 
2. ஐந்தாம் வகுப்புக் குழந்தைகள் ஒரு கிராமப் 
பண்டிகையை வர்ணித்து ஒரு சிநேகிதனுக்குக் கடிதம் 
எழுதுவதற்கு என்ன குறிப்புகளை அவர்களுக்குச் சொல் 
லிக் கொடுப்பீர் ? 

( Ele . 49 . 
7. கட்டுரை வகை . 
ஒன்றன் வரலாறு உரைப்பது வரலாற்றுக் கட்டுரை 
எனவும் , ஒன்றை வர்ணிப்பது வர்ணனைக் கட்டுரை எனவும் , 
ஒன்றைக் கருதியுரைப்பது கருதியல் கட்டுரை எனவும் 
கட்டுரை மூவகைப்படும் . 
1. வரலாற்றுக் கட்டுரை: 

1. கதை- அரிச்சந்திரன் கதை , 
2. சரித்திரம் - கட்டபொம்மன் கதை . 
3 . வாழ்க்கை வரலாறு - காந்தியடிகள் வரலாறு . 

4. வழிபோக்கு - வாஸ்கோடி காமாவின் பிர 
யாணம் போன்ற உண்மைப் பிரயாண வரலாறு . 

2. வருணனைக் கட்டுரை :- 1. பொருள் , 2. இடம், 
3. காலம் , 4 , சினை , 5. குணம் , 6. தொழில், 7 , காட்சி , 
8. நிகழ்ச்சி ஆகியவற்றை வர்ணித்து எழுதல் , 


கட்டுரைப் பயிற்சி , 


179 


3. கருதியல் கட்டுரை: 
1. அறிவுரை : - ( உ - ம் ) உண்மை கடைப்பிடித்தல் , 

அன்புடைமை . 
2. விளக்கங்கள் எழுதுதல் : - ஏதாவது ஒரு வாச 

கத்தை அல்லது செய்யுளடியை விளக்கிக் 
கூறுதல் , ( உ - ம் ) புத்தக விமர்சனம் தருதல் , 

பாடப் பத்திகளை விளக்கிக்கூறு தல் முதலியன. 
3. சீர்திருத்தம் : - ( உ - ம் ) தாழ்த்தப்பட்டோரைக் 

கோயிலினுள் அனுமதித்தல் , கள்ளுக்கடை 

களை மூடல் , 
4 தர்க்கம் : - ( உ - ம் ) ஹிந்தி பொது மொழியா ? 

பேசும் படக்காட்சி நல்லதா ? புலால் உண்ண 

லாமா ? 
5. கற்பனை : - ( உ - ம் ) சிர்து பாத்தின் கப்பல் 

பிரயாணம் , ஜாண் பனியனின் மோட்ச பிர 

யாணம் எனும் கற்பனைக் கனவுகள் முதலியன . 
8. ஆக்கத் திறமையை வளர்த்தல் , 

மாணவர் தாமாகவே தம் உள்ள உணர்ச்சிகளையும் 
கருத்துக்களையும் வெளியிட விரும்புவர் . இவ்விருப்பத்தை 
ஆசிரியர் மிகவும் பாராட்டிப் பயன்படுத்த வேண்டும் . 

1. தகுதிக்கேற்றவை : - ஆரம்பத்தில் மாணவர் 
தத்தம் தகுதிக்கும் அறிவுநிலைக்கும் தகுந்த அளவுக்குத்தான் 
கருத்துக்களை வெளியிட இயலும் ; சிறந்த மொழி நடையை 
யும் , நுட்பமான கருத்துக்களையும் ஆரம்பத்தில் மாணவரிட 
மிருந்து ஆசிரியர் எதிர்பார்க்கக் கூடாது . 


180 


கட்டுரைப் பயிற்சி . 


2 , பயிற்சிகள்:- தாம் விரும்பும் கருத்தைத்தாமே , 
தம்முடைய முறையிலே, தம்முடைய நடையிலே வெளியிடத் 
தக்க வசதிகளும் பயிற்சிகளும் படிப்படியாகத் தால் வேண் 
டும் . கதை கட்டுதல் , பாட்டு இயற்றுதல் , கற்பனையாக 
எழுதுதல் , சொந்த அனுபவங்களை எழுது தல் முதலியவை 
மூலமாக ஆக்கத் திறமையை வெளியிட உதவி புரியலாம் . 
இப்பயிற்சியால் பிற்காலத்தில் மாணவரில் சிலர் பெரும் 
புலவராகவோ கதை , நாடக ஆசிரியர்களாகவோ விளங்கலாம் . 

3. குற்றம் திருத்தல் :- அடிக்கடி குற்றங்களையே 
சுட்டிக் காட்டிக்கொண்டிருக்கலாகாது . குணங்களைப் 
பாராட்டவேண்டும் . குற்றங்களை மிக்க அனுதாபத்துடன் , 
அன்புடன் திருத்த வேண்டும் . திருத்துவதின் மூலம் 
மாணவர் இன்பமடையப் பழக்க வேண்டும் . 

4. பிற மாணவர் ஏளனம் : மற்ற மாணவர்கள் 
ஏளனமாகப் பேசவோ எள்ளி நகையாடவோ இடம் அளிக் 

கூச்சப்படின் தாமாக எதையும் செய்ய 
இயலாது . 

5. சொந்தக் கருத்தை எடுத்துக் கூற யாதொரு 
கட்டுப்பாடும் இருக்கலாகாது . காலம் , நேரம் , ஈடை 
முதலியவற்றில் கட்டுப்பாடு இன்றித் தாராளமாக இயற்கை 
யாகக் கருத்தை வெளியிடும் சுயாதீனம் மாணவர்க்கு 
ஆரம்பத்தில் கொடுக்கலாம் . 

6. காரியங்களை யோசிக்கத் தூண்டலாம் . சிந்தனை 
யைத் தூண்டும் வினாக்கள் கேட்கலாம் . நன்மை தீமைகளைப் 
பற்றி உரையாடலாம் ; தர்க்கிக்கலாம் . 

7. அறிவு நிரம்பிய உள்ளத்திலிருந்து தான் ஆக்கத் 
திறமை மலரும் ; ஒன்றுமில்லா உள்ளத்திலிருந்து ஊறுமா 
ஆக்க வேலைகள் ? மாணவர்க்குப் பல வழிகளில் அறிவூட்ட 


கலாகாது . 


. 


கட்டுரைப் பயிற்சி . 


181 


வேண்டும் . மாணவர் சிறந்த சொற்பொழிவுகளைக் கேட்ப 
தாலும் பல நூற்களை வாசிப்பதாலும் கல்வி சம்பந்தமான 
படக் காட்சிகளையும் நாடகங்களையும் காண்பதாலும் கல்விப் 
பயணங்கள் சென்று காட்சிகளைக் காண்பதாலும் பல துறை 
அறிவு நிரம்பப் பெறுவர் . கருத்துக்களைச் சேகரித்துக் 
குறித்து வைக்கும் பழக்கம் உண்டுபண்ண வேண்டும் . நல்ல 
செய்யுட்களையும் பழமொழிகளையும் மாணவர் தொகுக்கலாம் . 
8. பள்ளிக்கூட 

இதழ் இத்திறனை வளர்க்கப் 
பெரிதும் பயன்படும் . வகுப்பைச் சிறு சிறு உட்பிரிவு 
களாகப் பிரித்துப் பல பொருட்களைப் பற்றிப் பள்ளிக்கூட 
இதழுக்காக எழுதச் சொல்லலாம் . 
வினா : - 1. மாணவர் தம் சுபக் கருத்துக்களை வெளியிடும் 
ஆற்றலை வளர்க்க அவர்களை எப்படி உற்சாகப்படுத்துவீர் . 

( Ele . 43. ) 
2. கட்டுரைப் பயிற்சியின் வாயிலாக உம்முடைய 
மாணவர் படைக்கும் ஆற்றலை எவ்வாறு துண்ட முடியும் ? 

(Sec. 46 ) 
கட்டுரை எழுதப் பழக்கல் . 
கட்டுரை எழுதும்போது ஆசிரியர் கவனிக்கத்தக்கவை 
பல . தலைப்பிலே குறிப்புச் சட்டகம் எழுதுதல் , சொல்கடை , 
வாக்கிய அமைப்புகள் , கட்டுரையின் முகவுரை , பொருள் 
விளக்கம் , முடிவுரை , பத்திகளின் வரிசை , நிறுத்துக்குறிகள், 
கை எழுத்து , மேற்கோள்களை எடுத்தாளல் முதலியவை 
களைப்பற்றி , மாணவர்க்கு நல்ல தெளிந்த திட்டமான 
அறிவை ஊட்டல் அவசியம் . இனி இவை ஒவ்வொன்றை 
யும் பற்றிக் கற்போம் . 


182 


கட்டுரைப் பயிற்சி , 


கட்டுரையின் முதலிலே , கட்டுரையின் தலைப்பு , சற்று 
பெரிய எழுத்தில் எழுத வேண்டும் . வரந்தையில் கட்டுரை 
யின் தொடர் எண்ணும் , தேதியும் இடம் வேண்டும் . 


1. வாய்மொழிக் கட்டுரை . 
கீழ் வகுப்புகளில் எழுத்துக் கட்டுரைக்கு வாய் 
மொழிக் கட்டுரை மூலம் உதவிபுரிய வேண்டும் . இதன் 
மூலம் பொருளை ஒருவாறு உணாலாம் ; பல பிழைகளை 
நீக்கலாம் . மாணவர் தங்கட்குத் தெரிந்த விஷயங்களைப் 
பற்றிக் கூறவும் , வினவவும் , விடை கூறவும் பயிற்சி தாலாம் 


2. விஷயச் சேகரிப்பு . 
எடுத்த கட்டுரைப் பொருளைப் பற்றித் தங்கட்குத் 
தெரிந்த அளவு வாய்மொழியாகக் கூறிய பின்னர் , மேலும் 
விஷயங்களைச் சேகரிக்க வேண்டும் . பல புத்தகங்களை 
நூல் நிலையத்தில் புரட்டிப் பார்க்கும் பழக்கமுண்டாக்க 
வேண்டும் . அகராதி வகைகளையும் , அட்டவணைகளையும் , 
செய்தித் தாள்களையும் , பலவகைப் படங்களையும் படித்துத் 
தமக்குத் தேவையான பொருட்களைச் சேகரிக்கலாம் , 


3. பத்தி பிரித்தல் . 


ஒரு கட்டுரையை முகவுரைப் பத்தி , பொருள் விளக் 
கப் பத்திகள் , முடிவுரைப் பத்தி என மூன்று வகையாகப் 
பிரிக்கலாம் . மேலே கூறியாங்கு சேகரித்த பொருளை முத 
வில் சிறு சிறு பிரிவுகளாகப் பிரித்தல் வேண்டும் . பிரித்து 
குறிப்புகள் தயாரிக்க வேண்டும் . இதனைக் " குறிப்புச் 
சட்டகம் ” என்பர் . இடக் கைப்புறத்தின் மேலே மாணவர் 
இதனை எழுதிக் கொள்வதால் , எழுத வேண்டியவற்றை 


கட்டுரைப் பயிற்சி . 


183 


ஒன்று விடாமல் எழுதவும் , அடுத்து அடுத்து எழுத 
வேண்டிய வரிசையை முதலிலே நிர்ணயிக்கவும் , வேண்டாத 
விஷயங்களை விலக்கவும் துணையாக இருக்கும் . 

( மாதிரிக் குறிப்புச் சட்டகம் : - மோட்டார் வண்டியை 
வேகமாக ஓட்டுதல் சாலையில் எதிராக மாட்டு வண்டி வரல் 
மோட்டார் வந்து மோதுதல் , மோட்டார் ஓட்டிக்குக் 
காயம் , சிலர் மரணம் - நகர்க் காவலர் விசாரணை - தீர்ப்பு 
முடிவு - வண்டிகளை வேகாக ஓட்டுதல் தீமை .) 

வாக்கிய அமைப்புகள் : - இவ்வாறு ஒருவாறு பல 
தலைப்புகளின் கீழ் , பொருளைப் பாகுபடுத்திய பின்னர் , வாக் 
கிய அமைப்பிலே மாணவர் கவனத்தைச் செலுத்தவேண்டும் . 
ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு கருத்தையே கொண்டு விளங்க 
வேண்டும் . வாக்கியங்கள் யாவும் ஒரே அளவாக இருத்தல் 
கூடாது . நீண்ட வாக்கியங்களும் சிறிய வாக்கியங்களும் 
கலந்து எழுதுதல் கவர்ச்சி தரும் . 

எழுவாய்களோடு 
பயனிலைகள் பொருந்த வேண்டும் . ஒவ்வொரு வாக்கியமும் 
முன் வாக்கியத்தோடு பொருளிலே தொடர்வுபட்டே வால் 
இனிது . 

பத்தி அமைப்புகள் - பொருள் விளக்கத்திற்கேற்ப , 
பல பத்திகளாகப் பிரித்துக் கொள்ளலாம் . ஒவ்வொரு 
பத்தியிலும் ஒரு கருத்து விளக்கப்படல் வேண்டும் . பத்தி 
கள் ஒன்றற்கொன்று தொடர்புடையதாகத் திகழல் தேவை . 
பத்திகளின் முதல் வாக்கியங்களே பத்தியின் உட்பொருளைக் 
குறிக்குமாறு வெளிப்படையாய் அமைதலே நலம் . பத்தி 
கட்ஃடே இடம் விடல் அவசியம் . 

முகவுரைப் பத்தியானது சுருக்கமாய் , பொருத்த 
மாய் , கட்டுரையின் நோக்கத்தைக் காட்டுவதாய் , கவர்ச்சி 
யூட்டிக் கட்டுரைக்குள் அழைத்துக் கொண்டு போவதாய் 


184 


கட்டுரைப் பயிற்சி , 


அமைக்குமாறு மாணவர்க்கு அறிவூட்ட வேண்டும். முடி 
வரைப் பத்தியிலே கட்டுரையின் சுருக்கத்தைக் கூறுவதும் 
வேண்டுகோட்கள் , நீதிகள் , அறிவுரைகள் பிற முடிவுகள் 
முதலியவற்றைக் கூறுவதும் ஏற்றது என்பதை விளக்க 
வேண்டும் , 

4. மேற்கோள்கள் : 
கட்டுரை எழுதும் போது , பழமொழிகள், செய்யுள் 
வரிகள், உவமைகள் , மரபுத் தொடர்கள் ( நண்டுக் குஞ்சு, 
தென்னம் பிள்ளை , பசுக்கன்று போன்றவை ) இணை மொழி 
கள் (ஈகை இரக்கம் , சீரும் சிறப்பும் போன்றவை ) முதலிய 
வைகளை ஆங்காங்கு , ஏற்ற இடத்தில் அமைத்து எழுதுர் 
திறமையை உண்டாக்க வேண்டும் . இவற்றையும் கடின 
சொற்களையும் கரும்பலகையில் ஓர் ஓரத்தில் குறித்து 
வைப்பதால் மாணவர் நினைவில் கொண்டு பிழையின்றி 
எழுதலாம் . 
நடை 

இது சம்பந்தமாய் மேலே உரைநடைப் 
பகுதியில் ( பக்கம் 113 ) கூறியவற்றைக் கைக்கொள்க . 

5. எழுதுதல் . 
மிகச் சிறிதாக அல்லது பெரிதாக எழுதாமல் அள 

அழகான கை எழுத்தில் எழுதுமாறு ஆசிரியர் 
பார்க்க வேண்டும் . மாணவர் எழுதும் போது ஆசிரியர் 
சுற்றிச் சென்று வேண்டிய உதவிகள் , குறிப்புகள் தரலாம் . 
கருத்துப் பிழைகளையும் சொற் பிழைகளையும் நீக்கத் துணை 
புரியலாம் . இதனால் ஆசிரியர்க்குத் திருத்தும் வேலை குறை 
யும் . ஒவ்வொரு பத்தியினையும் இடப்புறம் சற்று இடம் 
விட்டு ஆரம்பிக்கக் கூறல் அவசியம் . எழுதி முடித்த 


வான , 


கட்டுரைப் பயிற்சி . 


185 


பின்னர், மாணவர் திருப்பிப் பார்க்கப் பயிற்சி தருவது , தாமே 
தம் பிழைகளை நீக்க ஏதுவாகும் . நிறுத்தற் குறியீடுகளை 
தக்க இடங்களில் இடும் பழக்கத்தை உண்டுபண்ணவேண்டும் , 

ஆகவே சுருக்கமாகக் கூறினால் , கட்டுரை எழுதும் 
பயிற்சியின் நிலைகள் ( படிகள் ) இவையே : - 1. வாய்மொழிப் 
பயிற்சி , 2. பொருட் சேகரிப்பு , 3. பத்திகளைப் பிரித்து 
வரிசைப் படுத்தல் . 4. வாக்கியங்களை அமைக்கப் பயிற்சி 
தரல் , 5. எழுதுதல் முதலியவையாகும் . 
வினா: - 1. கட்டுரை வரை தல் பயிற்சிக்கு முன் ஆயத்த 
மான முக்கிய வழிகள் ( steps ) யாவை ? மூன்றாம் படிவ 
மாணவர்கள் தென்னை மரம் என்னும் கட்டுரை தயார் செய்ய 
எவ்வித உதவி செய்வீர் என்று விளக்குக. ( Sec . 47 ) 

2. ஐந்தாம் வகுப்பிற்கு ஆறுகள் என்பதைப் 
பற்றி ஒரு கட்டுரைப் பயிற்சி தருவதாயிருந்தால் எழுத 
வேண்டிய விஷயத்தையும் முறையையும் பற்றி மாணவர் 
தெரிந்து கொள்வதற்கு நீர் என்ன உதவி புரிவீர் , ( Ele . 42 ) 

9. கட்டுரையைத் திருத்துதல் . 

1. திருத்தலின் அவசியம் : - பல கட்டுரைப் பயிற்சி 
கள் தந்து , திருத்தாமல் ஏடுகளை மூலையில் ஆசிரியர் குவித்து 
வைப்பதை விட , ஒரு சில பயிற்சிகள் தந்து திருத்துவதே 
மிக மேலானது . எழுதிய கட்டுரையைத் திருத்துவதால் 
மிகுந்த பயன் விளைகின்றன . ஆதலால் திருத்திக் கொடுக்கக் 
கூடிய அளவுக்குத்தான் பயிற்சிகள் தரல் வேண்டும் . ஆசிரியர் 
அவசியம் திருத்துவார் என்று அறிந்தாலே மாணவர் கவன 
மாய் எழுதுவார் . 


186 


கட்டுரைப் பயிற்சி , 


2. பிழைக் காரணம் :- அபியாமையாலும் , ஐயப் 
பாடுகளாலும் , முன் ஆயத்த வாய்மொழிப் பயிற்சி நன்கு 
நடைபெறாமையாலும் , கவனக் குறைவினாலும் மாணவர்கள் 
எழுதும்போது பிழைகள் நேரிடலாம் . 

3. திருத்தி எழுதுதல் : - எழுத்திலே பிழை ஏற் 
படின் முழுச் சொற்களையும் , சொல்லிலும் வாக்கியத்திலும் 
பிழைகள் ஏற்படின் முழு வாக்கியத்தையும் இடப் பக்கம் 
காலி விட்ட இடத்தில் எழுதலாம் . கருத்துக்களிலும் 
பத்தி வரிசைகளிலும் சொற்களிலும் பிழைகள் அதிகமிருப் 
பின் முழுக் கட்டுரையினையும் மீண்டும் எழுதச் செய்யலாம் . 

4 . அன்பும் ஆதரவும் : - பிழை செய்ததற்காக 
மாணவரின் மனம் புண்படுமாறு ஏசியும் பேசியும் குற்றப் 
படுத்தலாகாது . தன் தோழர் முன்னிலையில் முன் குமரப் 
பருவ மாணவர்கள் தன்மதிப்போடு நடக்கப் பெரிதும் 
விரும்புவர் . ஆதலால் , அன்பாய் , ஆதரவாய்ப் பிழைகளை 
எடுத்துக்காண்பித்துத் திருத்த உதவலாம் . தன் பிழையைத் 
தான் ஒப்புக்கொள்ளும் பண்பாட்டை ஊட்டுவதும் சிறந்த 
தல்லவா ? 

5. முற்காத்தல் : - பிழை நேரும் முன் , காத்தல் நலம் , 
முன் ஆயத்த வாய்மொழிப் பயிற்சியிலே கடின சொற்களை 
யும் , தொடர்களையும் , மேற்கோள்களையும் , பிழையாக எழுத 
நேரிடலாமென எண்ணும் பிறவற்றையும் எடுத்துக் காட்டி 
மனத்தில் பதிப்பதன் மூலம் பிழை நேரிடா வண்ணம் முற் 
காக்கலாம் . மாணவர்க்கு ஐயப்பாடுண்டாகுங்கால் , அகராதி , 
அட்டவணைகளைப் பார்த்து எழுத வழிகாட்டல் நலம் . 

6. பொதுப் பிழைகள் :- பல மாணவர்களும் எழு 
தும் பொதுவான பிழைகளை , ஆசிரியர் தம் குறிப்பு ஏட்டில் 
எழுதி வைத்துக் கொண்டு மாணவர் அனைவர்க்கும் , பிழை 
பட்ட விதத்தை விளக்கிக் காட்டலாம் . இதனால் காலமும் 
முயற்சியும் குறையும் . 


கட்டுரைப் பயிற்சி , 


187 


தாமே 


7. முன்னிலையில் திருத்துதல் : - திருத்தும் வேலை 
யை மாணவர் முன்னிலையில் ஆசிரியர் செய்தல் நலம் . மாண 
வர்க்கு இவை எவ்வாறு பிழை என எடுத்துக் காட்டுவதால் 

ம அறிந்து திருத்திக் கொள்வார் ; ஆனால் , காலம் 
அதிகமாகும் . ஆதலால் மிகப் பிழை செய்யும் மாணவர்களை 
யேனும் , அழைத்து முன்னிலையில் திருத்தலாம் . எல்லாப் 
பயிற்சிகளையும் மாணவர்களோடு திருத்த முடியாவிடினும் , 
ஒரு நாளில் , முறைக்கு , ஐந்தாறு மாணவர்களாகவேனும் 
அழைத்து , முன்னிலையில் பிழை திருத்தலாம் . இவ்வாறு 
எல்லா மாணவரையும் உடன் வைத்து ஒருமுறையேனும் 
பிழை திருத்தல் சாலச் சிறந்தது . 


8. திருத்தக் குறியீடுகள் :- ஆசிரியர் தாமே பிழை 
களைத் திருத்திவிடலாகாது . மாணவர் சிந்தித்து , ஏன் பிழை 
எனக் காணத் தூண்ட வேண்டும் . கவனக் குறைவால் ஏற் 
பட்ட பிழைகளை மீண்டும் கவனிக்கச் செய்வதால் மாணவர் 
தாமே தம் பிழையைக் கண்டு திருத்தலாம் . இந்த நோக்கத் 
துடன் பிழைகளைக் காட்டுவதற்காகச் சில குறியீடுகளை 
ஆசிரியர்கள் தாமே அமைத்து வைத்துக் கொள்ளவேண்டும் . 
அக் குறியீடுகளைக் கட்டுரை ஏட்டிலே , ஓர் மூலையிலே 
மாணவர் எழுதி வைத்துக் கொள்ளல் நலம் . மாணவர் 
செய்யும் பிழைகளைக் கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம் : 


1. எழுத்துப் பிழை . 
2. சொற் பிழை . 
3. வாக்கியப் பிழை , 
4. கருத்துப் பிழை, 
5. கட்டுரையின் பொது அமைப்பு சம்பர் தமான பிழை 


எழுத்தின் மேல் போடு இட்டால் எழுத்துப் பிழை . 

கட்டுரைப் பயிற்சி , 
ITISF3 
இப்பிழைகளைக் குறியீடுகளால் காட்டுவதால் , இன்ன 
பிழை என விளக்கத் தேவையில் சில குறியீடுகள் : 


188 IN 


சொற்களைக்கீழ்த் கோடிட்டுக் காட்டுவது , சொற் 


18 


டைம் 


A சில சொற்கள் விடப்பட்டிருப்பதைக் காட்டும் . 
DisEO நிறுத்தற் குறியில் பிழை . 

வி ... விட்டு விடுக , 


இடம் விடுக . 


பத்தியாக ஆரம்பிக்க , 
வினா:- 1. மாணவரின் எழுத்து வேலையில் காணப்படும் 
பிழைகளைத் திருத்த என்ன செய்வீர் ? (Ele . 47 ) 

2. கட்டுரை அப்பியாசங்களைத் திருத்தும் 
போது கவனிக்க வேண்டியவற்றைக் குறிக்க , ( Sec . 42 ) 


இந்நூலில் பிழை திருத்தம் . 
பக்கம் . வரி . பிழை . 

திருத்தம் . 
17 6 Tendecy . 

Tendency 
29 6 பெரும்விதம் , 

பெறும் விதம் . 
43 14 உபயோகிக்கும் . உபயோகப்படும் . 
49 . 5 வெண்டும் . 

வேண்டும் . 
49 - 18 நல்வியல்பு . 

நல்லியல்பு . 
6 பதங்களை . 

பாகங்களை , 
53 67 பயிற்சிக்க . 

பயிற்சி தர . 
59 13 திட்டம் குறிப்பு , திட்டக் குறிப்பு. 
62 20 

20 சன்கரியலாம் . நன்கறியலாம் . 
76 25 குணம்நாடிக் குணசாடிக் 
குற்றம் நாடி . 

குற்றமு நாடி , 
98 88 மா தகுல் . 

மாகுதல் , 
111 17 மேற் வகுப்பு . 

மேல் வகுப்பு , 
149 24 மாமே . 

தாமே , 


இந்நூலாசிரியர் இயற்றிய 
சிறுவர் இன்பம் 
என்னும் பாட்டுப் புத்தகம் 1 முதல் 5 வகுப்புகட் 
குரியது. விளையாட்டுப் பாடல்கள் , கதைப் பாடல்கள் , 
வர்ணனைப் பாடல்கள் என மூன்று பிரிவாக இந்நூல் 
பிரிக்கப்பட்டுள்ளது . ஆடலுக்கும் நடிப்பிற்கும் நகைப் 
பிற்கும் பெரிதும் இடம் தருவதால் , பள்ளி விளையாட்டு 
விழாக்களில் பயன்படுகிறது . 
மொத்தமாக வாங்குபவர்க்கு 15 விலையில் குறைக் 
கப்படும் . 
கிடைக்குமிடம் : 
வித்துவான் . வீ . ப . கா . சுந்தரம் , 

பயிற்சிக்கூடம் , 

பசு ம லை . மதுரை, 


விலை 6 அணா 


மதுரைப் புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும், 


